தஞ்சை சரசுவதி மகால் வெளியீடு எண் : 183 . 


ஸ்ரீ ராமர் அம்மானை 


( முதல் பதிப்பு ) 


பேயாட்டம் 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 

சரசுவதி மகால் நூல் நிலையம் 


1981 ] 


( ரூ . 8-50 


தஞ்சை சரசுவதி மகால் வெளியீடு எண் . 183 . 


ஸ்ரீ ராமர் அம்மானை 


“ பெரும்திருவளர் நூலகம் - 


எண் . 
டாக்டர் அ . மா . பரிமணம் , எம்.ஏ. , எம்.லிட் . , பாச் ., 4 .. 

தமிழ்ப் பேராசிரியர் 


இ 
மருத்துவர் மறையரசன் , ம.இ. , அ.இ.பொ.க.க .... 
உலகத்தமிழ்க் கழகத் துணைத் தலைவர் ( தமிழகம்) 


E 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 
சரசுவதி மகால் நூல் நிலையம் , 

தஞ்சாவூர். 


" 


1981 ) 


[ ரூ . 8-50 


முதற் பதிப்பு : 


1981 . 


வெளியீடு : 


தஞ்சை சரசுவதி மகால் நூலக நிருவாகக்குழு , 

தஞ்சாவூர் . 


* 


பதிப்பகம் : 


தஞ்சை சரசுவதி மகால் நூல் நிலைய அச்சகம் . 

தஞ்சாவூர் . 


பொருளடக்கம் 


1 . 


முன்னுரை 


i - ii 


... 


2. பதிப்புரை 


... 


i - iii 


ஆய்வுரை 


... 


1- 14 


... 


4 . 


மூலபாடம் 


... 


1-164 


.. 


... 


5. பிழைதிருத்தம் 


... 


165-166 


முன்னுரை 


இராமர் அம்மானை என்னும் இந்நூல் , 

தஞ்சை 
சரபோஜி மன்னரின் சரசுவதி மகால் நூலகத்திலுள்ள 
அரிய சுவடிகளைப் பதிப்பிக்கின்ற வரிசையில் 

183 - வது 
பதிப்பாக வெளியிடப்படுகிறது . 


3,980 அடிகளைக் கொண்ட இந்நூல் சிற்றிலக்கியங் 
களுள் அம்மானை என்னும் வகையைச் சார்ந்தது . 
நூல் பாமர மக்களேயன்றிப் புலவர் பெருமக்களது மனதை 
யும் கவரும் வண்ணம் எளிய நடையுடன் சொற்கட்டும் 
பொருட்செறிவும் கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கிறது . 
இந்நூல் கம்பராமாயணத்தை முதனூலாகக் கொண்டு 
எழுதப்பட்டிருப்பினும் , படிப்போர் அல்லது கேட்போரனை 
வரது உள்ளங்களிலும் உணர்ச்சியையும் மன நெகிழ்ச்சியை 
யும் தோற்றுவிக்கக் கூடிய நிலையில் ஆங்காங்கே சிற்சில 
மாறுதல்களை செய்திருப்பதுடன் சில நிகழ்ச்சிகளையும் மிக 
அழகாக சித்தரித்துக் காட்டியுள்ளார்கள் . 


இந்நூலாசிரியரின் பெயரும் ஊரும் நன்கு அறிந்து 
கொள்ள முடியாமலிருப்பினும் , இந்நூலின் கண் இடம் 
பெற்றுள்ள “ கச்சி நகரார்க்குக் கண்ணான புத்திரனார் , 
வரதன் சிறுவன் சொன்னான் என்ற அடியினைக் கொண்டு . 
இவர் கச்சிமா நகரத்தைச் சேர்ந்தவர் என்றும் , வர தன் 
என்னும் பெயரினையுடையவர் என்றும் கொள்ள வேண்டி 
யிருக்கிறது . 


இந்நூல் தஞ்சை சரபோஜி மன்னரின் சரசுவதி மகால் 
நூலகத்தில் , தமிழ்ப் பிரிவிலுள்ள சுவடி எண் 217 0 | 60 
என்ற சுவடியை ஆதாரமாகக் கொண்டு பதிப்பிக்கப் 


பட்டது . 


ii 


இந்நூலைப் பதிப்பித்தவர் பெரும்புலவர் , பேராசிரியர் 
டாக்டர் அ . மா . பரிமணம் , எம் . ஏ . எம்.லிட் ., பி.எச்டி ., 
என்பார் . இவர் தனது தெளிந்த தமிழறிவாற்றலாலும் , 
நிறைந்த அனுபவத்தாலும் , சுவடியிலுள்ள குறைபாடுகளைக் 
களைந்து , மிகச்சிறப்பாக இந்நூலைப் பதிப்பித்துள்ளார் . 
அன்னார்க்கு எங்கள் உளமார்ந்த நன்றியினைக் கூறக் 
கடமைப்பட்டுள்ளோம் . 


இந்நூலை விரைவில் வெளியிடுவதற்கு ஆவன செய்து 
கொடுத்த இந்நூலகத்தாரனைவருக்கும் . அச்சுப்பிரிவினருக் 
கும் எங்கள் நன்றி உரித்தாகுக . 


இந்நூலை அச்சிடுவதற்கும் இதுபோன்ற பிற நூல்களை 
யும் அச்சிடுவதற்கும் அவ்வப்போது பொருளுதவி புரிந்து 
கொண்டிருக்கும் மத்திய அரசிற்கு எங்களது நன்றியினைத் 
தெரிவித்துக் கொள்கிறோம் . 


இந்நூலைத் தமிழ் கூறும் நல்லுலகத்திலுள்ள அறிஞர் 
களும் , ஏனையோரும் படித்துப் பயன் பெறுவர் என்பது 
திண்ணம் . 


இங்ஙனம் , 
ச . மெய்கண்ட தேவன் , இ . ஆ . ப . , 
மாவட்ட ஆட்சியர் & நிருவாகக்குழுத் தலைவர் 

சரசுவதி மகால் நூலகம் , 


தஞ்சாவூர் , 
9-11--81 . 1 


} 


பதிப்புரை 


10 


வைய மீன்றதொன் மக்கள் உளத்தினைக் 
கையி னாலுரை கால மிரிந்திடப் 
பைய நாவை யசைத்த பழந்தமிழ் 
ஐயை தாள் தலை கொண்டு பணிகுவாம் 


19 


தஞ்சைத் தரணியாண்ட மராட்டிய மாமன்னர் 
சரபோஜியால் பேணிப் புரக்கப்பெற்ற தஞ்சைச் சரசுவதி 
மகால் நூலகம் இந்திய தேசீய நூலகங்களில் ( National 
Libraries ) ஒன்றென மதிக்கப்படும் சிறப்புக்கொண்டது . 
தன் கலைக்கருவூலத்தில் ஒளிரும் கலை ஞானச் செல்வங்களை 
அச்சில் விளங்கச்செய்து , அறிவுலகத்திற்கு அளித்துவரும் 
அரிய பணியை இந்நூலகம் தன் சீரிய தொண்டாகக் 
கொண்டு ஆற்றி வருகின்றது . ஏட்டில் உறங்கிக் கிடந்த 
அரியபல தமிழ் நூல்களை நன்கு பதிப்பித்து நாட்டில் 
உலவச்செய்த பெருமை இந்நூலகத்திற்குண்டு. 


பன்னூற் பயிற்சிமிக்குப் புலமைசான்ற பண்டிதப் 
பெருமக்களுக்குப் பயன்படும் நூல்களேயன்றிப் பயிற்சி 
மிகவில்லாத பாமர மக்களும் இலக்கியச்சுவை தேர்ந்து 
இன்பங்காணும் வகையில் நாட்டுப்பாடலிலக்கியங்களையும் 
( Folk Literature ) புறக்கணிக்காது போற்றி வெளியிடு 
வது இந்த நூலகத்தின் பாராட்டத்தக்க சிறப்பாகும் . 
இவ்வகையில் , பல நாட்டுப்பாடல்வகை இலக்கியங்களை 
வெளியிட்டுத் தமிழக மொழிக்கும் கலைக்கும் தொண்டு 
செய்துள்ளது . இந்த வரிசையில் இராமர் அம்மானை என் 
னும் நூலினை இப்போது வெளியிடுகின்றது . 


இராமாயணம் இந்திய நாட்டின் இணையற்ற கலைப் 
பேழைகளில் ஒன்றாகும் . இராமன் வரலாறு இந்திய மண் 
ணையும் மக்களையும் பன்னெடுங்காலமாகப் பண்படுத்தி 


ii 


வந்துள்ளது . அது , சிற்பமாய்ச் சித்திரமாய் , காவியமாய் , 
ஓவியமாய்க் கவினார்ந்த உருக்கொண்டு இந்திய மக்கள் 
இதயத்தைக் கவர்ந்தும் - கனிவித்தும் வருகின்றது . 


தமிழகத்தில் தமிழ்மொழியில் இராமகாதை நெடுங் 
காலமாகவே சிறப்புப் பெற்றுள்ளது . தமிழில் கம்பரால் 
ஆசை பற்று அறையலுற்ற காசில் கொற்றத்து இராமன் 
கதை , சிந்து , கும்மி , தாலாட்டு போன்ற , பாமரர் உள்ளங் 
களையுங் கவரும் பாங்கில் பலவேறு வகையான இலக்கிய 
வடிவம் பெற்றுத் திகழ்கின்றது . அதனால் நாட்டில் செல் 
வாக்குப் பெற்றுள்ள பாமர இலக்கிய வடிவங்களில் ஒன்றா 
கத்திகழும் அம்மானையிலும் இராமன் கதை அமைந்திருப்ப 
தில் வியப்பில்லை . 


ஸ்ரீ ராமர் அம்மானை என்னும் பெயரில் அமைந்து 
இதுவரை ஏட்டில் முடங்கிக்கிடந்த இந்தப் பாமரர் இலக்கி 
பத்தைப் பதிப்பிக்கும் வாய்ப்பினை நூலகம் எனக்களித்துள் 
ளது . இது , பாமர இலக்கிய வகை சார்ந்ததாயினும் புல 
மிக்கவர்க்கும் நலமிக்க நயங்கள் மலிந்து இலங்குவது என் 
பதனை இதனைப் பயில்வோர் நன்கறிவர் . இதன் சிறப்புக் 
களிற் சிலவற்றை இந்நூலில் இடம் பெற்றுள்ள ஆய்வுரை 
யால் அறியலாம் . 


ஸ்ரீ இராமர் அம்மானை என்னும் இந்நூலினை ஓலைச் 
சுவடியினின்றும் படி எடுத்து ஐம்பது ஆண்டுகட்கும் மேல் 
ஆகின்றது . 

அதனால் ஏட்டுப் படியிலுள்ள ஐயங்களை 
அகற்றுவதில் இதன் ஓலைச்சுவடி பேருதவி புரியும் நிலையில் 
இல்லை . படியெடுக்கும்போதே சில ஓலைகளின் பகுதிகள் 
ஒடிந்து விட்டமையால் , படியெடுத்தோர் எஞ்சியுள்ள 
தொடர்களை மட்டுமே குறித்துள்ளனர் . இராவணன் 
படலம்போல இந்த ஓலைச்சுவடியும் இராமபாணத்தால் 
துளைக்கப்பட்டுள்ளது . அதனால் இதனைப்பதிக்கும்போது 
பலவிடங்கள் சிக்கல் மிக்கனவாக இருந்தன . 


iii 


சிதைந்த இடங்களைச் சந்தமும் பொருளும் நோக்கி 
நாமே அமைத்துச்செல்லுதல் கூடுமேனும் அப்படித் திருத் 
துவது பதிப்பறமாகாது . பதிப்பிக்கும் பாங்கில் கலப்படம் 
ஆகாதெனக் கருதிச் சிதைந்த இடங்கள் ( ... ) எனப் புள்ளி 
கள் இட்டுக் காட்டப்பட்டுள்ளன . ஒரு ஓலையின் ஒரு பகுதி 
ஒடிந்தால் அதன் இருபுறமும் அமைந்துள்ள எழுத்துக்கள் 
மறைந்துவிடுகின்றன . எனினும் , இந்நூல் நாடறிந்த 
கதையின் எளிய வடிவமாதலின் விடப்பட்ட பகுதிகளை 
ஊகித்துப் புரிந்து கொள்வதற்கு இடர்ப்பாடுண்டாவது 
இல்லை . 


இராமலக்குவர் சீதை முதலியோர் மீண்டும் அயோத்தி 
அடைதல் வரையிலும் நூல் அமைந்திருந்தாலும் இறுதியில் 
சிறிது பகுதி இல்லாததாக உள்ளது . அது குறைபோலத் 
தோன்றினாலும் நிறைவுடையதாகவே நூல் அமைந்துள் 


ளது . 


இராமர் அம்மானை என்னும் இந்நூலைச் செம்மை 
செய்து பதிப்பிக்கும் பேற்றினைத் தஞ்சைச் சரசுவதி மகால் 
நூலகத்தார் எனக்களித்துள்ளனர் . அவர்கள் என்பாற் 
கொண்ட அன்பிற்கு என் உளங்கனிந்த நன்றியைத் 
தெரிவித்துக்கொள்கின்றேன் . இதனைப் பதிப்பிக்குங்கால் 
பல்வேறு வகைகளில் எனக்கு உதவிபுரிந்த நூலக நிருவாக 
அதிகாரி உயர்திரு பெ . பார்சுவநாதன் , பி.ஏ. , அவர்கட்கும் , 
நூலகர் உயர்திரு அ . பஞ்ச நா தன் , எம் . ஏ . , பி . லிப்.சி. , 
அவர்கட்கும் , ஏனைய அன்பர்கட்கும் என் உளமார்ந்த 
நன்றியைப் புலப்படுத்திக்கொள்கிறேன் . 


தஞ்சாவூர் , 


அன்பன் , 
டாக்டர் அ . மா , பரிமணம் , 

எம்.ஏ. , எம்.லிட் . பிஎச்.டி.... 
தமிழ்ப்பேராசிரியர் . 


5-11- 81. 


வேண்டுகோள் 


கருணையுள்ளங்கொண்ட நம் முன்னோர்கள் , 
அரிய பெரிய இலக்கியங்களையும் , பிறவற்றையும் , 
பனையோலைகளில் எழுதிச் சுவடிகளாக நமக்குத் 
தந்தனர் . அவைகள் , பல்வேறு இடங்களில் 
உள்ளன . 

சுவடிகள் பழுதடைவதற்குமுன் 
எம்மிடம் அன்பளிப்பாகக் 

கொடுத்துதவினால் , 
அவைகள் மக்களுக்குப் பயன்படும் . 


எம்மிடம் கொடுப்பதன் மூலம் , சுவடி தந்தவர் 
களும் , சுவடி எழுதியோரும் அழியாப் புகழை , 
எமது 

சரசுவதி மகால் உள்ளளவும் பெறுவர் . 
அவை பதிப்பாக வருமாயின் , சுவடி தந்தார் 
பெயரும் இடம் பெறுவதோடு , அப்பதிப்பில் 5 பிரதி 
களும் பெறுவர் . 


எனவே , " நாம் பெற்ற பேறு பெறுக இவ் 
வையகம் ” என்ற எண்ணமுடைய நற்பண்பாளர்கள் 
தம்மிடமுள்ள சுவடிகளை , எமது மகாலுக்குத் 
தந்துதவ வேண்டுகிறோம் . 


இங்ஙனம் , 
தஞ்சாவூர், ச . மெய்கண்ட தேவன் , I. A. S. , 

மாவட்ட ஆட்சியர் & தலைவர் , 
9-11- 81 . 

நிர்வாகக் குழு , சரசுவதி மகால் நூலகம் . 


B 


听 


녀 


AN APPEAL 


Manuscripts on Palm Leaf or Paper of the ancient 
works of the wise men of the past , are the great treasures, 
solely inherited by the Nation , and it is the moral 
obligation of persons who possess them to preserve them 
safely for the future generations of mankind . 


Probably you have some of these in your possession or 
you know friends or neighbours who possess them . You 
can make a great contribution to the cause of the preser 
vation not only of our National Culture but also of the 
Culture of Humanity as a whole by arranging to present 
such manuscripts to the famous T , M. S. S. M. Library , 
Thanjavur. 


The manuscripts so presented will be accepted and 
acknowleged with pleasure and gratitude by the authorities 
of the Library , preserved with meticulous care and made 
available to successive generations of readers and scholars 
for study and research . The hitherto unpublished works 
found among them , will be printed and published in due 

as facilities occur , with the expression of the 
Library s gratitude for your gift. 


course , 


The great Scholar - King of Tanjore , Rajah Serfoji, has 
attained immortal fame by dedicating enormous time and 
wealth to the expansion and firm establishment of this 
world - famous Sarasvati Mahal Library . It is open to 
you to share the honour of Serfoji, in your own measure , 
by contributing your manuscripts to the great institution 
built by him . 


This great Honour is beckoning to you to accept it . 
will you hasten to take it up ? . The Library waits for 
your answer . 


Administrative Officer, 
T.M.S.S.M. Library . 


15 


ஸ்ரீ இராமர் அம்மானை 


ஆய்வுரை 


- AED . 


பண்பாட்டுப் பேராறுகள் 
பாரதப் பெருநாட்டின் 

எல்லைகளாக இமயமும் 
குமரியும் விளங்குவதுபோல , அப்பெருநாட்டின் பண்பாட்டு 
மாட்சியினை உணர்த்தும் வாயில்களாக இராமாயணமும் 
பாரதமும் திகழ்கின்றன . ஞானத்தையும் பரமோனத்தை 
யும் அடித்தளமாகக் கொண்டு இருடிகளாலும் , தவமுனிவர் 
களாலும் உருவாக்கப் பெற்றுத் தழைத்து நிற்கும் பாரதப் 
பண்பாடு இராமாயணம் மாபாரதம் என்னும் இரு பேராறு 
களாகப் பெருகிப் பரந்து இந்நாட்டு மண்ணையும் மக்களை 
யும் செழிப்புறச்செய்து வருகின்றது . 


இராமாயணம் 


பிறனில் விழைவோர் கிளையொடும் கெடும் என்னும் 
மாபெரும் உண்மையினைத்தன் பாவிகமாகக் கொண்டொளி 
ரும் இராமாயண வரலாறு இந்நாட்டில் தோன்றிய 
எல்லாச் சமயங்களாலும் போற்றிக் கொள்ளப்பெற்ற 
சிறப்புடையது . புத்த சமண சமய வரலாற்றுக் கதைகளில் 
இராமாயணச் சார்புடையனவும் உள்ளன . இதனால் 
காலங்களும் கருத்துக்களும் மாறினாலும் தான் மாறாது 
நின்று , இந்நாட்டு மக்களை நெறிப்படுத்தும் சாதனமாக 
இராமாயணம் திகழ்ந்து வந்துள்ளது . 


மொழியாலும் சமயத்தாலும் வேறுபட்டு நிற்கும் 
இந்நாட்டு மக்கள் அனைவரிடமும் பாவும் ஊடும் போலப் 
பரவி நின்று அவர்களைப் பண்பாட்டினால் ஒரு நாட்டவராக 
ஓரினத்தவராக இணைக்கும் சிறப்பு இப்பேரிதிகாசத்திற்கு 


2 


உண்டு . இந்நாட்டுப் பண்பாடு பரவியுள்ள பிறநாடுகளி 
லும் இந்நூலின் செல்வாக்கினைக் காணமுடிகிறது . 


இந்தியப் பெருநாட்டின் எல்லாப் பகுதியிலும் 
வாழ்ந்த பெருமக்கள் இராமாயண நிகழ்ச்சிகளில் ஈடு 
பட்டுத் தாங்கள் வாழும் இடங்களொடு அந்நிகழ்ச்சிகளைத் 
தொடர்புபடுத்திப் பெயரிட்டுப் போற்றுவராயினர் . 


காலப்போக்கில் , இராமனும் சீதையும் ஒரு சமயத் 
தெய்வங்களாக அமைந்தபோதிலும் , இராமாயணப் பண் 
பாடு அனைவராலும் ஏற்கப்பட்ட நிலையில் , ஊர்கள் தோறும் 
அவர் சுட்குத் திருக்கோயில்களும் , விழாக்களும் எடுக்கப் 
பெற்றுப் போற்றப்பட்டனர் . 


இந்தியக் கலைக்கருவூலம் 

இராமகாதை வான்மீகியால் ஆதிகாவியமாக- இரா 
மாயணமாக அமரத்துவம் பெற்றபின்னர் , இந்திய மொழிக் 
கவிஞர் பலரும் தத்தம் மொழிகளில் இராமாயணத்தைக் 
காவியமாக- நாடகமாக - இசைப்பாட்டாக அமைத்துப் 
போற்றினர் . சிற்பிகள் கல்லிலும் , செம்பிலும் , பொன்னி 
லும் , மணியிலும் அதன் பாத்திரங்களையும் நிகழ்ச்சிகளையும் 
உருவாக்கினர் . ஓவியர்கள் அவற்றை எண்ண இனிக்கும் 
வண்ண ஓவியங்களாக வரையலாயினர் . இசைக்கலைஞர் 
கள் இராமகாதையின் ஏற்றத்தினை 

இன்னியத்தோடு 
இசைத்துப் போற்றினர் . நாட்டியமும் , கூத்தும் , நாவலர் 
களின் பேச்சும் இராமாயணச் சிறப்பினை இந்நாட்டுப்பட்டி 
தொட்டிகள் எல்லாவற்றிலும் வாழும் எண்ணற்ற 
பண்டித உள்ளங்களைப் பக்தியால் , இன்ப அன்பினால் நிறை 
விக்கும் பணியைச் செய்தன . 


பாமர 


தமிழகத்தில் இராமாயணம் 

சங்ககாலத் தமிழ் மக்களிடையேயும் இராமாயணச் 
சல்வாக்கு இடம் பெற்றுள்ளது . வான்மீகி இராமாயணம் 


தோன்றுதற்கு முன்னரே , இந்திய நாட்டில் இராமகாதை 
மக்களுக்குத் தெரிந்த ஒன்றாக இருந்தென்று ஆராய்ச்சியா 
ளர் கருதுகின்றனர் . அடிப்படை மாற்றமின்றிப் பாத்திரங் 
களிலும் நிகழ்ச்சிகளிலும் மட்டும் மாற்றம்கொண்டு 
இராமாயணம் அறியப்பட்டிருந்தது . சங்க நூல்களாகிய 
புறநானூற்றிலும் அகநானூற்றிலும் , இரண்டு இராமா 
யணச் செய்திகள் உவமைகளாக இடம் பெற்றுள்ளன . 


இராவணன் தன்னைக் கவர்ந்து கொண்டு வானிற் 
சென்றபோது தன் அணிகலன்களை , ஆடைப் பகுதியில் 
பொதிந்து சீதை தரையிற் போட்டதாகவும் , அம்முடிப்பு 
கிட்கிந்தையில் விழுந்ததாகவும் அங்கிருந்த குரங்குகள் 
அதனை எடுத்துப் பிரித்து அணிகளை முறைப்படி அணிந்து 
கொள்ளத் தெரியாமல் , விரலில் அணிவதனைக் காதிலும் , 
காதில் அணிவதனை 

விரலிலும் இவ்வா முக மாற்றி 
அணிந்தனவாகவும் அமைந்த செய்தி உவமையாகப் புற 
நானூற்றில் , 

கடுந்தெறல் இராமன் உடன்புணர் சீதையை 
வலித்தகை அரக்கன் வௌவிய ஞான்றை 
நிலஞ்சேர் மதரணி கண்ட குரங்கின் 
செம்முகப் பெருங்கிளை இழைப் பொலிந்தாங்கு 

புறம் 70 

- 18 , 21 


. 


என்று இடம் பெற்றுள்ளது . சீதையை மீட்கும் எண்ணத் 
தொடு இலங்கைச் செலவு மேற்கொண்ட இராமன் , 
பாண்டியர்க்குரிய நாட்டின் கடற்கரைப் பகுதியில் ( இப் 
போதைய இராமேசுவரப்பகுதி ) குரங்குப் படையொடு 
ஓரால மரத்தடியில் தங்கியதாகவும் , தான் மேற்கொண்ட 
அரசியற் சூழ்வுக்கு இடையூறாக அம்மரத்திலிருந்து ஒலி 
செய்த பறவைகளின் ஒலியை இராமன் அடக்கியதாகவும் 
ஒரு செய்தி , 


வென்வேற் கவுரியர் தொன்முது கோடி 
முழங்கிரும் பெளவம் இரங்கும் முன்னுறை 


உவமையாக 


வெல்போர் இராமன் அருபறைக் கவித்த 
பால்வீழ் ஆலம் போல 

( அகம் 70-13 , 16 ) 
என்று உவனமாகவே இடம் பெற்றுள்ளது . இவ்விரு 
செய்திகளும் 

அமைந்திருப்பது கொண்டு , 
இராமகதை அக்காலத்தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமாகி 
விளங்கிய பாங்கினை உணரமுடிகின்றது . இருவேறு சங்கப் 
புலவர்களாற் சுட்டப்பட்ட , இவ்விரு செய்திகளும் , பின்னர் 
தமிழில் பதினாயிரம் பாடல்களளவில் பாடப்பெற்ற கம்ப 
ராமாயணத்தில் இடம் பெறவில்லை . 


சிலப் பில் இராமாயணம் 

நிகழ்ச்சிகளில் சில வேறுபாடுகளொடு அறியப்பெற்றி 
ருந்த இராம காதையின் நாயகனான இராமன் தமிழ் 
மக்களால் தெய்வமாக மதிக்கப்பெற்ற பாங்கினை , 


தாதை ஏவலின் மாதுடன் போகிக் 
காதலி நீங்கக் கடுந்துய ருழந்தோன் 
வேதமுதல்வற் பயந்தோன் என்பது 

நீயறிந்திலையோ நெடுமொழி யன்றோ 
என்றும் , 

(சிலம்பு 14-46 , 49 ) 


தம்பியொடு கான் போந்து 
சோவர னும் போர்மடியத் தொல்லிலங்கைக் 


கட்டழித்த 


சேவகன் சீர் கேளாத செவியென்ன செவியே 

திருமால்சீர் கேளாத செவியென்ன செவியே ” 
என்றும் வரும் சிலப்பதிகாரப் பகுதிகள் உணர்த்துகின்றன . 


கம்பராமன் 


தமிழகத்தில் பக்தி இலக்கிய முன்னோடிகளாகத் 
திகழ்ந்த ஆழ்வார்களின் பாசுரத் தொண்டிற்குப் பின்னர் . 
இராமகாதை தெய்வமாக்கதையாகவும் , இராமன் பரம் 


5 


பொருள் அவதாரமாகவும் போற்றிப் பரவும் நிலை பெருகி 
வளர்ந்தது . இராமாயணத்தைத் தமிழில் கம்பர் , இராமா 
வதாரப் பேர்த் தொடை நிரம்பிய தோமறு மாக்கதை 
யாகப் படை த்தளித்தார் . ‘இந்த இப்பிறவிக்கு இரு 
மாதரைச் சிந்தையாலும் தொடேன் என்ற இராம கோட் 
பாடு , ஒருவனுக்கு ஒருத்தி என்னும் தமிழ்ப் பண்பாட்டில் 
ஊறிய கம்பருக்கு மிகவும் உகந்ததாக அமைந்தது . அதனால் 
இராமகாதை. தோமறுமாக் சதையாகவும் , இராமன் சீர் 
காசில் கொற்றமாகவும் ஆகியது. கம்பராமாயணத்தைத் 
தொடர்ந்து , தமிழ்க்கவிஞர்கள் இராமன் புகழைத் தனிக் 
காவியமாகவும் , சிறு பிரபந்தமாகவும் பாடலாயினர் . 
இராம நாடகக் கீர்த்தனை என்ற பெயரில் , நாடகப் பாங்க 
மைந்த இசைத்தமிழிலும் இராமகாதை இடம் பெற்றது . 


புலமக்களேயன்றிப் பொதுமக்களும் அறிந்தின்புறுமாறு 
இராமசரிதம் எளிய நாட்டுப் பாடல் இலக்கிய வகையிலும் 
உருவாகியது . கும்மியாகவும் , தாலாட்டாகவும் , ஏற்றப் 
பாட்டாகவும் இன்னபிற பாமரர் இலக்கியமாகவும் அது 
வடிவம் பெற்றது . இவ்வகையில் , பிற்காலத்தில் எளிய 
மக்களின் செவிவழிச்சென்று சிந்தையைக் கவர்ந்து இடங் 
கொண்ட . நாட்டுப்பாடல் இலக்கிய வகையான அம்மானை 
வடிவிலும் இராமாயணம் இடம் பெற்றது . ( அம்மானை 
இலக்கிய வகையின் தோற்றம் , வளர்ச்சி வரலாற்றினைச் 
சரகவதி மகால் நூலக வெளியீடான வீரையன் - அம்மானை 
போல்வனவற்றில் காண்க . ) 


இராமர் அம்மானை 


நூலாசிரியர் 


ஸ்ரீ இராமர் அம்மானை என்ற பெயரில் அம்மானை 
இலக்கிய வடிவில் ஒரு நூல் தோன்றி எழுதா இலக்கியமாக 
வழங்கிப் பின்னர் ஏட்டில் இடம்பெற்றுத் திகழ்கின்றது . 
நாட்டுப்பாடல் வகைசார்ந்த வாய்மொழி இலக்கியங்களின் 


6 


ஆசிரியர் பெயர் பொதுவாகத் தெரிவதில்லை. இராமர் 
அம்மானை ஆசிரியர் பெயரும் தெளிவாக அறியக்கூடவில்லை. 
எனினும் இந்நூலில் இடம் பெற்றுள்ள கச்சி நகரார்க்குக் 
கண்ணான புத்திரனார் , வரதன் சிறுவன் சொன்னான் என்ற 
பகுதிகொண்டு , வரதன் என்பது இந்நூலாசிரியருடைய 
பெயராகக் கருத இடமுண்டு . ஆனால் , சொன்னான் என்ற 
சொல்லை , நோக்குங்கால் , இவ்வாய்மொழி இலக்கியத்தினை 
வரதன் இயற்றினான் என்று கொள்வதனைவிட , 

அதனை 
மக்கட்குப் பாடிச்சொன்னான் என்று கொள்வது பொருத்த 
மாகத் தெரிகின்றது . தொடர்ந்து செவி வழியாகக் கேட் 
கப்பட்டுவந்த இந்த அம்மானை , ஏட்டில் எழுத்து வடிவம் 
பெற்றபோது இதனைச் சொன்னவன் வர தன் என்று 
கொள்ளுவது ஏற்புடைய தாகத் தெரிகின்றது . 

கச்சி 
நகரார்க்குக் கண்ணான புத்திரனார் என்பதனால் , இவ்வர தன் 
காஞ்சிபுரம் என்னும் கச்சி நகரைச் சார்ந்தவன் என்பது 
புலனாகின்றது. 


நூலாசிரியர் ஊர் 


இந்த அம்மானை நூல் காஞ்சிபுரத்திலுள்ள அத்திகிரி 
நாதர் என்னும் பெருமாள்மீது பாடப்பட்டது என்பதனை , 
இதன்கண் இடம்பெறும் " எத்திசையும் எண்ணும் இயல் 
பெரிய கச்சியிலே , அத்திகிரி நாதற்கு அம்மானை பாடுகி 
றேன் " எனவரும் தொடரால் அறியலாம் . கவிஞர்கள் 
தாம் உகக்கும் இறைவன் மீது உலா , கலம்பகம் போன்ற 
இலக்கியங்கள் பாடுவது போல , எழுதா இலக்கியமான 
அம்மானை எழுத்துருவம் பெற்றநிலையில் , காஞ்சிபுரத்தில் 
கோயில் கொண்டுள்ள அத்திகிரி நாதர்மேல் இவ்வம்மானை 
பாடப்பெற்றதாகலாம் . 


நூலாசிரியர் தமிழ்ப்பற்று 

இவ்வம்மானையை உருவாக்கிய கவிஞர் யாவராயினும் 
அவர் , நல்ல தமிழ்உணர்வு மிக்குடையவராகத் தோன்று 
கின்றார் . 

தசரதன் தன் பரிவாரங்கள் புடைசூழ மிதிலை 


7 


நகர் வருங்கால் அங்கு , தெள்ளுதமிழ் தெரிந்து செந்தமி 
ழோர் பாடி வந்தனர் என்று கூறுகின்றார் . சீதையைத் 
தேடி இலங்கை சென்ற 

அசோகவனத்தில் 
அவரைக்கண்டபோது , அவர்க்குத் தன் வரவை உணர்த்தும் 
பாங்கில் , 


அனுமான் 


" மின்னுமுகில் வேதியனார் வேதக் கவியனுமான் 

பன்னு தமிழ் தெரிந்து பாடலுற்றா ரம்மானை என்று 
தமிழ்ப்பாட்டுப் பாடியதாகக் க. றியுள்ளார் . தசரதனுடன் 
சென்ற சிலர் தமிழ்ப் பாட்டிசைத்தனர் என்றும் , அனுமன் 
வடமொழி வல்லனாதலேயன்றித் தமிழும் அறிந்து தமிழ்ப் 
பாட்டிசைத்தான் என்றும் கூறுவதனால் இந்நூலாசிரியரு 
டைய தமிழ்ப்பற்றினை உணரமுடிகின்றது . 


நூலாசிரியர் நன்றி 

கன்னித் தமிழில் காகுத்தன் புகழ் பரவும் கம்பராமா 
யணம் தோன்றிய பின்னர் , அதன் பெருமை தமிழகத்தில் 
உள்ள ஏட்டுப் பள்ளிகளிலும் , நாட்டுக் கூடங்களிலும் 
நன்கு போற்றப்பட்டது . கம்பராமாயணக் களஞ்சியத்தி 
லிருந்து செய்திகளைப் பெற்று இவ்வம்மாலையைப் பாடிய 
தாக இதன் ஆசிரியர் , தேசத்தில் பள்ளியிலும் கண்டுமிகக் 
களித்து அக்கம்பனிட தன் கதையில் மொண்டு கொண்டு 
சொல்லலுற்றேன் என்று கூறுகின்றார் . இதனைப்பாடியவர் 
இவ்வம்மானையின் இடையிடையே சில விருத்தங்களையும் , 
வெண்பாக்களையும் பாடிச் சேர்த்துள்ளார் . சிற்சிலவிடங் 
களில் , அவ்விடங்கட்குப் பொருத்தமான கம்பராமாயணச் 
செய்யுட்களையும் இணைத்துள்ளார் . இதனால் கதைப் 
போக்கில் மட்டுமேயன்றிக் கம்பனுடைய செய்யுட்களிலும் 
இவ்வாசிரியர் கொண்டிருந்த பற்றும் , பாமர மக்கள் பால் 
கம்பர் பாடல்களுக்கிருந்த செல்வாக்கும் புலனாகின் றன . 
இவ்வாறு கம்பனுடைய கதைப்போக்கையும் , கவிதைகளை 
யும் அம்மானை ஆசிரியர் எடுத்தாண்டுள்ள உண்மையினை , 


9 


கம்பனிட தன் கதையில் மொண்டுகொண்டு சொல்லலுற் 
றேன் என்று கூறித் தம் முதனூலாசிரியன்பால் தமக்குள்ள 
ஈடுபாட்டினைப் புலப்படுத்தியுள்ளார் . 


நூற்றிரன் 

கம்பன் தன் முதனூலாசிரியனிடமிருந்து வேறுபட்டுச் 
சில நிகழ்ச்சிகளை மாற்றியும் , புதிதாகப் படைத்துக்கொண் 
டும் அமைத்தமை போலவே , அம்மானை ஆசிரியரும் : சிற்சில 
மாற்றங்களை அம்மானையில் மேற்கொண்டுள்ளார் . தமிழில் 
தனியே ஒரு நாட்டுப் பாடலிலக்கியமாக உள்ள மயில் 
ராவணன் கதையினைத்தம் இராமர் அம்மானையில் இணைத் 
துக்கொண்டுள்ளார் . 


தசாவதரமாட்சி 


திருமாலின் அவதாரமான இராமனுடைய கதையினைப் 
பாட்ட முற்பட்ட ஆசிரியர் , தொடக்கத்தில் கடவுள் வாழ்த் 
துப் பகுதியினை அடுத்துத் திருமாலின் பல்வேறு அவதாரங் 
களின் பெருமையினையும் சுருக்கமாகச் சுட்டிப் போற்றி 
யுள்ளார் . 


மச்சமாய் வளர்ந்தவர் காணம்மானை என்று மச்சாவ 
தாரமும் , 


தாமரை ஓராழித் தரணி வளருகைக்கு 

ஆமையாய் வந்த அருளாளன் 
கூர்மாவதாரமும் , 


என்று 


40 


சீரடர்ந்த மெய்யார் சிவனார் அடிதேடிப் 

பாரிடந்து பார்க்கவந்த பன்றிகா ணம்மானை 
என்று வராகவதாரமும் , 


நாட்டிய தூணில் நரசிங்கங் காணம்மானை --என்று 
நரசிங்காவதாரமும் . 


9 


. 


பூமருவு சோலை புடைசூ ழுலகறிய 

மாவலியை வன்சிறையில் வைத்தவர் காணம்மானை 
என்று வாமனாவதாரமும் , 


12 


பரக்கும் புகழ்நாட்டில் பத்துத்தலை படைத்த 

அரக்கர் குலத்தை அறுத்தவர்கா ணம்மானை " 
என்று இராமாவதாரமும் , 
* மெய்யா யசுரர்களை வேரறுத்து மேதினியில் 

கையாயிரம் கலப்பை கண்டவர்கா ணம்மானை 
என்று பலராமாவதாரமும் , 


3 . 


நொய்ய மனஞ்சேரும் நூற்றுவரை ஓடவிட்டு 

அய்வர் சகாயம் அறிந்தவர்கா ணம்மானை 
என்று கிருட்டிணாவதாரமும் 


வன்னப் பசுங்குதிரை வாகனமும் வையகத்தே 

இன்னம் பிறக்கும் இராமன்கா ணம்மானை 
என்று கற்கி அவதாரமும் சிறப்பித்துப் பேசப்படுசின்றன . 
பரசுராமனை வென்ற சிறப்பு இந்நூலில் இடம் பெறுவதால் 
முன்னர்த்தனியே அவ்வவதாரச் சிறப்பினைக்கூறாது விடுத் 
துள்ளார் போலும் ! 


கன்றால் விளவெறிந்தது . குன்றால் மழை காத்தது , 
பேய்ச்சி முலையுண்டது , உரலிற் கட்டுண்டது போன்ற பல 
கண்ணன் லீலைகள் அழகாகக் கூறப்பட்டுள்ளன . சிவனார் 
அடியினைத் திருமால் தேடியதாகச் சைவபுராணம் கூறும் 
செய்தியினை வராகவதார நிகழ்ச்சியாகக் கூறியுள்ளார் . 


நூலாசிரியர் சமயப்பொறை 

அம்மானை ஆசிரியர் மிக்க திருமால் பக்தி கொண்டவ 
ராயினும் முருகன் , சிவன் போன்ற தெய்வங்களை இகழாது 
ஏத்திப் போற்றும் இயல்புடையவராக உள்ளார் . 


10 


நச்சரவில் பள்ளி கொள்ளும் நாரணன் மருகன் 

பச்சை மயிலேறி வரும் பாலகன் 
என்று முருகனைப் போற்றுகின்றார் . சிவபெருமானைக் 
குறிக்கும்போதும் 


கெங்கை இளம்பிறையும் கெருடக் கொடியரவும் 
மங்கையும் மானும் மழுவுடனே வெள்ளெருக்கும் 
வேங்கையும் வாரணமும் மெய்த்தோலும் 

பூண்டுகொண்டு 
அங்கையில் ஒடேந்தும் அரனே 
என்று அழகுபெற வருணிக்கின்றார் . 


கற்பனை 

பாமரர் இலக்கியமாக அமைந்திருந்தாலும் இவ்விரா 
மர் அம்மானை உயர்ந்த கவிதைக்குரிய உணர்ச்சி கற்பனை 
முதலிய பண்புகள் பலவும் பெற்று விளங்குகின்றன . கால் 
வண்ணம் அங்குக் கண்டேன் எனக் கம்பர் போற்றிய 
அகலிகை சாப நீக்க நிகழ்ச்சியை நினைவிற்கொண்டு, 

கல்லைப் பெண்ணாக்கி விட்ட காலை இருகைதொழுது 

அல்ல பிறப்பறவே அம்மானை பாடுகின்றேன் 
என்று வணங்கும்போது , அம்மானைக் கவிஞர் தம் இராமா 
வதார ஈடுபாடு நன்கு புலப்படுகின்றது . இந்த நிகழ்ச்சியை 
மறவாமல் பின்னர் , கங்கையில் குகனுடைய 

ஓடத்தில் 
இராமர் கால்வைத்து ஏறும் போது , 


1 . 


.. 


. 


14 


அன்றுகல்லைப் பெண்ணாக யாகசாலை சென்றுற்றான் 

இன்று மர ஓடமிது என்னாகப் போகுதென்று 
குகன் நினைத்ததாகக் கூறியிருப்பது அரிய கற்பனையாகும் . 


தன் அண்ணனைத் துறந்து , அண்ணல் இராகவனிடம் 
சரண் புகுந்த வீடணனுக்கு இலங்கை அரசினைத் தருவதாக 
இராமன் உறுதியளித்தார் . அதுகண்ட இலக்குவன் தமை 
யனிடம் , இராவணனும் பணிந்துவந்து சரணடைந்தால் 


11 . 


அவனுக்கு என்ன கொடுப்போம் என்று கேட்க , அயோத்தி 
அரசில் நாலிலொரு பாகத்தினை நாம் கொடுப்போம் என்ற 
கருத்தில் , 


மன்றலந்த சிரமுடியான் வந்து கண்டால் 

என் கொடுப்போம் 
நன்றாய் அயோத்தியிலே நாலிலொன்று 

நாம் கொடுப்போம் 
என்று உரைத்ததாகப் பாடியிருப்பது ஆசிரியர் தம் திறத் 
தினைக் காட்டுவதாக உள்ளது . இதனால் அயோத்தி அரக 
நால்வர்க்கும் உரியது என்று இராமன் கருதியிருந்ததாகக் 
காட்டி , அவனுடைய பகைவர்க்கருளும் பண்பையும் , தியாக 
சீலத்தையும் புலப்படுத்துகின்றார் . 


சந்த இனிமை 

சுவைக்கேற்ற சந்தங்களை அமைத்துக் கவிதையை 
அழகுறச் செய்வது காப்பியக் கவிஞர் இயல்பு . அம்மானை 
ஆசிரியரும் அவ்வாறே இடத்திற்கேற்ற சந்தத்தினை விருத் 
தத்தில் அமைத்துப் பாடியுள்ளார் . இராவணனும் அனும 
னும் போர் செய்யும் காட்சியினை , 

வெடித்தெழு சினத்தெழு மிகுத்தவ னரக்கன் 
கடித்தெழு கரத்தினை மிகுத்தவ னடித்தான் 
அடித்தகை பிடித்தென அதற்கென முனிந்தேன் 

முடித்தலைகள் பத்தினும் முகத்தினு மறைந்தான் " 
என்று வல்லோசை மிக்க சந்த விருத்தத்தில் அமைத்துள் 
ளார் . 


சொற்சுவை 

சூர்ப்பணகையின் சொல்லால் வெறிகொண்ட இராவ 
ணன் , சீதையைக் கவர நினைத்து மாரீசனை அனுப்புகின்றான் . 
அவன் செல்லவும் விரும்பாது . செல்லாதிருக்கவும் இயலாது 
துன்புற்ற நிலையினைக் கவிஞர் . 


12 


மானுருவாய்ச் சென்றால் மாயனெனைக் 

கொல்லுவன்காண் 
நானுமினி அல்லவென்றால் நீயுமெனைக் 

கொல்லுவைகாண் 
என்று இராவணனிடம் கூறுவதன் வாயிலாகக் காட்டுகின் 
றார் . 

இறுதியில் செல்கின்ற மாரீசன் அங்குள்ள மேக 
நா தன் கும்பகன்னன் போன்றாரிடம் , 


ஏற்கனவே சென்று இயமனிட கோயில் இடம் 

பார்க்கவே போரேன் பதறாமல் வாருமென்றார் 
என்று கூறுகின்றான் . அவர்கட்கெல்லாம் அடுத்து நிற்பது 
அழிவே என்பதனைப் பதறாமல் வாரும் என்ற தொடரால் 
சுட்டுகின்றான் . 


பெண்களின் கண்களை வருணிக்கும் கவிஞர்கள் காதள 
வோடிய கண் என்று கூறுவது மரபு . சீதைப் பிராட்டியைக் 
கொப்பொடியத் தாண்டிக் குழையைப் பொரும் விழியாள் 
என்று கூறுகின்றபோது ஆசிரியருடைய கற்பனை மரபுவழிச் 
சென்று உயர்ந்து நிற்கின்றது . 


பெண்டிர் தம் சொற்களைக் கேட்டு நடத்தல் தீயது 
என்பது பிற்காலத்தில் இடம்பெற்ற கருத்தாகும் . அக் 
கருத்தினை ஏற்றுக் கவிதை அமைத்து , அதன் வாயிலாகத் 
துயருற்ற இராமனுடைய மன நிலையினை நன்கு புலப்படுத்து 
கின்றார் . 


இராவணன் வஞ்சக வடிவுடன் வந்து சீதையைக் 
கவர்ந்து சென்றபின் அங்குவந்த இராமர் துயருற்றுத் 
தம்பியிடம் வருந்தியுரைக்கின்றார் . நம்தந்தை சிற்றன்னை 
யின் சொற்கேட்டு வானகம் அடைந்தார் . மனைவியின் 
சொற்கேட்டு நானும் மானின் பின்னர்ப் போந்தேன் . 
அண்ணியின் சொற்கேட்டு நீயும் காத்தலைக் கைவிட்டாய் . 
நம் குடிக்குப் பெண் சொற்கேட்டலால் தீங்குவருவது விதி 
யின் பயனே என்னும் கருத்தில் , 


13 


பெண்சொற் கேட்டு நம்மையா 

பெரிய வான மது அடைந்தார் 
பெண்சொற் கேட்டு நானுமிந்தப் 

பெரிய மானின் பின் வந்தேன் 
பெண்சொற் கேட்டு நீயுமிந்தப் 

பெண்ணுதல் தன்னைக் கைவிட்டாய் 
பெண் சொற்கேட்க நம்குடிக்குப் 

பெரிய விதியின் பயனென்றார் . 
என்று பாடுகின்றார் . பெண் சொற்கேட்டல் பிழை என்ற 
கருத்து ஏற்கத்தக்கதன்றாயினும் அதுகொண்டு , இராமனு 
டைய மனத்துயரின் ஆழம் தெரியுமாறு செய்திருப்பது 
கவிஞரின் சிறப்பினைக் காட்டுகின்றது 


சிலேடை 


பாமரர் பாடல்வகை எனத்தகும் இவ்வம்மானை , தன் 
பால் கொண்டிருக்கும் அணிச்சிறப்பினாலும் இலக்கிய நயம் 
மிக்கு விளங்குகின்றது . 


இரா வணற் காகிநின்ற 

எரிசுடர் தன்னைக் கவ்வி 
இரா வணங்கில்லில் வைத்து 

இறந்ததோ ரெலியே போல 
இரா வணக் குழலினாளை 

இருஞ்சிறை தன்னில் வைத்து 
இரா வணங் கருதினாயே 

என் செய்தாய் இலங்கை வேந்தே 
என்னுமிப்பாடல் தூதுசென்ற அங்கதன் இராவணனிடம் 
கூறிய கூற்றாக அமைந்தது . இராவணனுடைய அரண்மனை 
யிலுள்ள தீபச்சுடரை ஓரெலி இழுத்துச்சென்று இருண்ட 
கூரை வீட்டில் வைக்க அதனால் வீடு பற்றிய தீயில் அந்த 
எலியும் அழிந்தது போலக் கற்பின் கனலியாகிய சீதையைச் 
சிறையில் வைத்து , நீ அழிவுறும் வழியினைத் தேடிக்கொண் 
டாயே என்று அங்கதன் இராவணனை இடித்துரைக்கின்றான் . 


14 


இச்செய்யுள் அடிதோறும் முதற்கண் அமைந்துள்ள சீரினை , 
இராவணன் + கு என்றும் , இரா + அணங்கு என்றும் , இரா 
+ வண்ணம் (இருள் நிறம் ) என்றும் , இரா + வண்ணம் 
( இல்லாதவாறு ) என்றும் பிரித்துப் பொருள் காணுமாறு 
சிலேடை நயமிக அமைந்திருப்பது சிறப்பாக உள்ளது . 


உவ்மை 


உவமை 


வெண்மையாக நரைத்துள்ள முடியினை , இலந்தைக் 
கனிப்புழுப்போல் நரைத்த தலையும் என்று எளிய சொற் 
கொண்டு அமைத்துள்ள 

நடையில் , மீனுண் 
கொக்கின் தூவியன்ன வால் நரைக் கூந்தல் என்னும் சங்கத் 
தொடரின் சால்பு நலத்தினை உணரமுடிகின்றது . 

இவ்வாறு ஏட்டில் இடம் பிடித்துக்கொண்ட வாய் 
மொழி இலக்கியமான ஸ்ரீ இராமர் அம்மானை , பிற்காலச் 
சிற்றிலக்கிய வகைகளிற் காணுமாறு சொற்பொருள் நயங் 
கள் எளிமையொடு இணைந்து விளங்குகின்றது . 


ப 


சரசுவதி மகால் நூலகத்தில் உவ்ள இராமர் அம்மா 
னைச் 

சுவடி கள் மூன்றில் இரண்டு படிக்கமுடியாதபடி சிதில 
முற்றிருந்தமையால் பிரதி செய்யப்பெற்ற ஒரே சுவடியின் 
துணைக்கொண்டு இந்நூல் வெளியிடப்பெற்றது . அச்சுவடி 
யும் சிற்சில விடங்களில் ஒடிந்துவிட்ட ஏட்டினைக் கொண்டு 
இருப்பதால் , ஓடிந்த பகுதியிலுள்ள உண்மை வடிவினைக் 
காண்பது அரிதாக உள்ளது . அதனால் அப்பகுதிகள் விடப் 
பெற்றுப் புள்ளியிட்டுக் காட்டப்பட்டுள்ளன . வாய் 
மொழியாகத் தோன்றி ஏட்டில் இடம் கொண்ட இவ் 
விராமர் அம்மானை , அச்சுவாகனம் ஏறுவதன் வாயிலாக 
இராமகாதை பற்றி எழுந்த தமிழிலக்கிய வரிசையில் 
சிறப்பான ஓரிடத்தினைப்பெற்றுச் சிறக்கும் என்பதில் ஐயம் 
இல்லை . 


டெ 


ஸ்ரீ ராம ரம்மானை 


" நாடிய பொருள் கை கூடும் ஞானமும் புகழு முண்டாம் 
வீடியல் வழிய தாக்கும் வேரியங் கமலை நோக்கும் 
நீடிய அரக்கர் சேனை நீறுபட்டழிய வாகை 
சூடிய சிலை இ ராமன் தோள்வலி கூறுவோர்க்கே . " 


இராமசெயம் 


கடவுள் வாழ்த்து 
அம்மானை அம்மானை - ஆடியசீர் அம்மானை 
ஆரையினிப் பாடி ஆடுவோம் அம்மானை 
சீரார்பனி மதியும் செங்கதிரோ னுள்ளளவும் 
வாரீ ருலகமதில் மழை பொழியு மண்ணிலுள்ளோர் 
ஆராரும் வாழவென்று அம்மானை பாடுகிறேன் 


10 


அரிய தமிழ் தெரிந்து அப்பானை பாடுகிறேன் 
4.சிய முகமுடைய கற்பகமே ! முன்னடவாய் 
எண்டிசையு மெண்ணும் இயல்பெரிய கச்சியிலே 
வண்டமிழோர் சீர்பாதர் வாழ்த்தி மனமகிழ்ந்து 
கண்டு தொழுது கயிலமலச் சாவலனார் 
அண்ட மளந்தார்க்கு ? அம்மானை பாடுகிறேன் . 
எத்திசையு மெண்ணும் இயல்பெரிய கச்சியிலே 
அத்திகிரி நாதற்கு அம்மானை பாடுகிறேன் , 
கல்லைப்பெண்ணச்கிவிட்ட, காலை " யிரு கைதொழுது 
அல்ல பிறப்பறவே அம்மானை பாடுகிறேன் . 


15 


2 


திருமால் 


3 அகலிகை சாப 


1 விநாயகர் 
வரலாறு சுட்டியது . 


2 


7 ாவில் பள்ளிகொள்ளும் நாரணன் மருகன் 
பச்சைமயி லேறிவரும் பாலகனே ! முன்ன !.. வாய் . 
அப்பிலே கண் வளர்ந்தார்க் கம்மானை பாடுகிறேன் 
தப்பாமல் வந்தெனக்குச் சரசுவதி முன்னடவாய் . 


திருமால் பெருமை 
தீட்டு புகழ்நாட்டில் செம்பொன் மணி யழுத்தி 


20 


நாட்டிய தூணில் நரசிங்கங் காணம்மானை . 
கன்றால் விளவெறிந்து காலியின்பின்னே திரிந்து + 
அன்றா லிலையில் அமர்ந்தவர்கா ணம்மானை 
மன்றாரும் சீர் துளசி மாலையணி மார்பன் 
தன்ரல் மழைகாத்த கோவிந்தன் கா ணம்மானை . 


25 


காய்ச்சிய பால் நெய்தேடிக் கண்ணைப் பிசைந்தழுது 
பேய்ச்சிமுலை யுண்ட பெருமாள் காணம்மானை . 
பிள்ளையும் கண்ணும் கொடுக்கும். பெருமாள்காண் 
அன்றிடைச்சி கையில் அணைகயிறு தன்னா 

உலே 
கன் றவடி பட்டுரலில் கட்டுணிகாண் அம்மானை 


30 


35 


புழுகாருஞ் சீர் துளசி பூந்தா மரைமணக்கும் 
அழகிய கோ னேரி யப்பன்கா ணம்மானை . 
ஆடுமயி லேறி தனக் கம்மான்கா ணம்மானை . 
நடுக்கந் தவிர்த்தருளும் நாராயணன் காணம்மானை 
நாராயணன் பெரிய நாலுமறை தனக்கும் 
பேரால் பெரிய பெருமாள்கா ணம்மானை 
நொய்ய மனஞ்சேரு நூற்றுவரை ஓடவிட்டு 
அய்வர் சகாயம் அறிந்தவர் காணம்மானை 
பூமருவுஞ் சோலை புடை சூ ழுலக றிய 
மாபலியை வன்சிறையில் வைத்தவர் 1 கா ணம்மானை 


40 


| முருகப்பெருமான் 2 பாற்கடலிற் பள்ளிகொண்டவர் 
3 நரசிங்காவதார வரலாறு சுட்டியது 5 , 6 கிருஷ்ணாவதார 
நிகழ்ச்சிகள் கூறியது 6 கட்டுண்டவன் 7 

புனுகுமணம் 
முருகன் 

பாரத நிகழ்ச்சி 10 வாமனாவதார நிகழ்ச்சி 


9 


3 


15 


50 


பரக்கும் புகழ் நாட்டில் பத்துத் தலைபடைத்த 
அரக்கர் குலத்தை அறுத்தவர் . கா ணம்மானை . 
தாமரை யோராழித் தரணி வளருகைக்கு 
ஆமையாய் வந்த அருளாளன் 2 காணம் மானை , 
சீரடர்ந்த மெய்யார் சிவனா ரடிதேடிப் 
பாரிடந்து பார்க்கவந்த பன்றிகா ணம்மானை 
பச்சைமுகில் மேனியனார் பாதமிகச் சிவந்து 
நச்சரவின் உச்சி நடித்தவர்கா ணம்மானை 
ஆறணிந்த, செஞ்சடையார் அன்று புாமெரிக்க 
எறுமென்று வந்த இடபங்கா ணம்மாள், 
இலக்காய் அரக்கரைத்தான் இராம சரந்தொடுக்கச் 
சிலைக்கை யுடையசீ ராமர்கா ணம்மானை 
பாரெங்கும் மீளவந்த பாம்பணையிற் பள்ளிகொள்ளும் 
சீரங்க ராய சீராமர் காணம்மானை 
அச்சந் தவிர்த்தவர்காண் அன்றோர் வயித்தில் 
மச்சமாய் நீரில் வளர்ந்தவர்கா ணம்மானை 
மெய்யா யசுரர்களை வேரறுத்து மேதினியில் 
கையாயிரங் கலப்பை கண்டவர்கா ணம்மானை 
பொய்யாத நெஞ்சில் புகழ்பெரிய புண்ணியன்காண் 
மெய்வந்தார் நெஞ்சில் விளக்கொளி காணம்மான , 


55 


60 


பை கொண்ட நாகம் படுத்துறங்கப் பள்ளிகொள்ளும் 
வைகுண்டம் வாழவந்த மாயவன்காணம்மானை . 
வன்னப் பசுங்குதிரை வாகனமும் வையகத்தே 
இன்னம் பிறக்கும் 4 இராமன்காணம்மானை 
அத்திகிரி நாதர்க்கு அம்மானை பாடுகிறேன் 


65 


நூலாசிரியன் 
கச்சி நகரார்க்குச் கண்னை புத்திரனா 
வர தங்சிறுவன் சொன்னான் அவர்வாளை அவனியிலே 
சீருமிகப் பொழியும் தேசத்தில் பள்ளியிலும் 
1 இராமாயண நிகழ்ச்சி 2 கூர்மாவதாரச் சிறப்பு 
கங்கை சூடிய சிவபெருமான் 4 கற்கி அவதாரம் 


3 


4 


கண்டுமிகக் களித்தக் கம்பனிட தன்கதையில் 
மொண்டு கொண்டு சொல்ல லுற்றேன் . 


70 


நண்பட்டு வருகின்ற நற்றமிழோர் தன்பாதம் 
பண்புடனே போற்றி நன்றாய்ப் பழைய மறை வேதியனார் 
வண்கடுவை யுண்டோன் மகனைத் தினம் போற்றும் 
தென்கடுவை வாமும் தீயருளும் நச்சவுணன் 
பூவலருங் கொடியீந்தான் புண்டரிகப் பொய்கையிலே 75 
நாவலரைப் போலே நானுரைத்த புன்சொல் தனை 


80 


நூற்பயன் 
கேளும் பெரியோர்கள் கிள்ளை மொழியதனை 
ஆளு மிராச்சியமும் அன்புடனே யுண்டாவீர் 
நீளும் புவியதனில் நீலவண்ணன் தன்கதையை 
நாளுந் தினங்கேட்பீர் நன்றாக வாழ்ந்திருப்பீர் . 
பேயின் முலையுண்ட பெருமாள் மகன் 
வாயுபக வான் தனக்கு மண்சுமந்த சேடனுக்கு 
சண்டை வந்து மீளுனக்கு .... 
கொண்டுவந்து கானவர்கள் கூவியங்கே தானெறிய 
காடுமுடி தன்னிலவன் கோட்டையங்கே தானுமிட்டு 


85 


நெடுமுடி ராவணனார் நீலவண்ணன் தன்னருளால் 
திக்குவிசயங்கள் பண்ணித் தெய்வமுனி வர்கள் தொழ 

.... வேலை செய்து மெத்தகலித்து நொந்து 

... தேவர்களும் முப்பத்து முக்கோடி 
புனிதனும் நான்முகனும் போற்றும் புரந்தனும் 


ப . 


90 


பாற்கடலில் பள்ளிகொண்ட பச்சைமுகில் வண்ணன் 
ஆர்க்குமிது எங்கட்கு அய்யா முடியாது 
ஆராமம் 2 சூழும் அயோத்திப் பதி தனக்குச் 
சீராக வாழும்சீ ராமர்கா ணம்மானை . 
பத்தியும் அன்பும் பலபாக்கிய முண்டாக்கி 


95 


1 முருகன் 


2 சோலை 


5 


புத்திரனை ( அன்றியிலே ) போற்றிமிக மகிழ்ந்து 
வெற்றித் திசதரனும் 1 விகவாமுனி முன் சென்று 
பத்தியுடன் கச்சியிலே பாதமலர் பணிந்து 
சோத்தம்பல செய்தேனே கொடும்பாவம் செய்தேனோ 
என்னவினை செய்தேன் யாக முனிக்கர சே 

100 
... யன்றியிலே யிருப்பேனோ 

தப்பாமல் நீதா ( ன் ) தாடகையைக் கொல்லு 
இப்போதே யாகம் வளர்க்கிறேன் அஞ்சாதே ! 
புவனார் பதிக்கரசே போர்வேந்தே யும்முடைய 
மகனைத் துணையாக வரவிட நீ வல்லாயே 

105 


... 


பிள்ளை எனக் குண்டாகில் பிட்டுக்கு மண்சுமந்த 
வள்ளல் 2 திருவாணை வரவிடுறேன் தப்பாமல் 
அழகு புயத்தரசே அஞ்சாதேயுன் சரத்தால் 
எழுபது யானைபட எய்யவல்லி ராமன் 
நிச்சய மாக இராச்சியத்தை யாளுகைக்கு 

110 
நாராயணன் பெரிய நாலுமறை தனக்குப் 
பேரால் பெரிய பெருமாள்கா ணம்மானை 
புத்திரனு முண்டாகப் போகுதென்றா ரம்மானை 
தசரதன் வேட்டைக்குச் செல்லலும் சாபம் பெறலும் 
கோட்டித்த வில்லும் கொடுங்கணையுந் தானெடுத்துச் 
சேனையணி காட்டில் சென்றார் திசதரனும் 

115 
ஆனைபடவே யதரா அறுபத்தொன்பது விழவே 
துன்றுமலர்ச் சுனையில் தும்பி வரும் வழிக்கே 
ஒன்றுக் கொளிவைத்து ஒளித்திருந்தா ரம்மானை . 
மத்தம் பூங்காட்டில் மாமுனிவன் சொற்கேட்டுப் 
புத்திரன் கையிலே கமண்டலத்தைக் கொண்டுசென்று 120 
தண்ணீர் முகந்தெடுக்கத் தந்தி வந்ததென்று சொல்லி 
எண்ணித் திசதரலும் எய்துவிட்டார் பட்டுவிழ 
அந்தச் சுருதி + மகன் அய்யோவென அழுதான் 
1 தசரதன் 2 மதுரைச் சொக்கநாதர் 

3 வளைந்த 
முனிவர் பெயர் 


4 


6 


இந்தத் திச தரனும் ஏங்கி முகம் வாடி நின்று 
வார்த்தை யறியாமல் மயக்கம் வருகையிலே 

125 
பார்த்துத் தெளிந்துமிகப் பாலகனு மென் சொலுவான் 
என்னை யறியாமல் எய்துவிட்டாய் ராசாவே 
மன்னாஇத் தண்ணீரை மாதாவுக் கீயுமென்றார் 
தண்ணீர் சொரியக் கமண்டலத்தைக் கொண்டு சென்று 
பாயு மருவிப் பழஞ்சுனையி லுட்புகுந்து 

130 
தண்ணீர் கொடுக்கமுனி தான்மதிப்பானே யென்றார் 
வேற்றுக் குரலா யிருந்து தென்றார் வேதமுனி 
போன திசதரனும் போதகத்தை நாட்டிவைத்துக் 
கூரம்புநான் தொடுத்துக் குஞ்சரமென் றெய்து விட்டேன் 
பாரம்பு தைத் துருவிப் பட்டுவிட்டார் பாலகனார் 135 
பத்தியுள்ள பாலகனார் பட்டுவிட்டா ரெனக் கேட்டுப் 
புத்தி கலங்கிப் பொறிகலங்கி மாமுனியும் 
எத்துயரங் கொண்டு நீ யென்மகனை யெய்தாய் 
புத்திர சோபத்தால் 1 போவா யெனமொழிந்தார் 
மூவர்களும் எண்ணரிய முப்பத்து முக்கோடித் 

110 
தேவர்களும் சூரியருந் தேவேந் திரனாரும் 
கெங்கை யிளம்பிறையும் கெருடக் கொடியரவும் 
மங்கையும் மானும் மழுவுடனே வெள்ளெருக்கும் 
வேங்கையும் வாரணமும் மெய்த்தோலும் பூண்டுகொண்டு 
அங்கையி லோடேந்தும் அரனே அபயமென்றார் . 145 
மாயவற்குச் சொல்லு மென்பர் மாடேறும் ஈசுரனார் 
போயவற்குச் சொல்லிப் போகவிட்டா ரம்மானை . 
பைகொண் டரவம் படுத்துறங்கப் பள்ளி கொள்ளும் 
வைகுண்ட நாதர்முன்னே வந்தபய மிட்டார்கள் 
புரக்கும் புகழானே புவலோக மித்தனைக்கு 

150 
கருவத் திரத்தா லாற்ற முடியாது 
பேசற்கரிய பச்சை திருத்துழாய் மாலையுடன் 
பாற்கடலிற் பள்ளிகொள்ளும் பங்கையர்கா ணம்மானை 
1 சோகம் 


7 


செஞ்சொற் பெருமாள் திருக்கதை யமைத்தருளி 
அஞ்சா தென்று அவரை அழைத்துவிட்டு 


155 


அன்று வருவோம் அரக்கர் தலையறுக்க 
நீங்கள் குரங்குமுசு கரடியாகப் பிறவுங்கோள் 
ஆங்கே அவரை அனுப்பிவிட்டா ரம்மானை 
அன்று பெருமாள் அனந்தர் தமையழைத்துச் 
சென்று திசதரற்குத் தெரிசனத்தில் செப்புமென்றார் . 


160 


அப்போ பெருமாள் அயோத்திக் கெழுந்தருளி 
இப்போ திசதரனே இயாகம் நடத்துமென்றார் . 
தப்பாம லுந்தனக்குச் சந்ததி யுண்டாகுதென்றார் . 


தசரதன் மகப்பேற்று வேள்வி செய்தல் 
கோட்டித்த மண்ணுழுது குங்குமத் தாலேபரப்பி 
நாட்டில் திசைதோறும் நல்லமுத்து மாணிக்கமும் 


165 


பூட்டித் திசதரனார் புத்திரயா கம்வளர்த்தார் . 
நற்கனகக் குண்டத்தில் நல்லதொரு வேதியனார் 
தெற்பத் துளிருடனே சீராக நாலுபிண்டம் 
பொற்கலத்திற் கொண்டு புறப்பட்டா ரம்மானை . 
கண்டு திசதரனும் கண்களிக்கத் தெண்டனிட்டுப் 


170 


பிண்டந் தனைவாங்கித் தேவிமார் கைக்கொடுத்தார் . 


இராமன் பிறப்பு 
கந்தக் குழலாள் கவுசலையாள் மிழுங்க ! 
முத்துத் தரளம் முழுது நல்ல பாக்கியமும் 
பெத்த பெருமாள் பிறந்தனர்கா ணம்மானை 
ஆயிரம் ஆதித்தர் ஒளிபோல் அழகுடைய 

175 
மாயவனார் வந்து பிறந்தனர்கா ணம்மானை 
காலுக்குப் பொற்சிலம்பும் கைக்குவெள்ளிக் காப்புமிட்டு 
மின்னு மரைவடமும் மேலான கிண்கிணியும் 


1 விழுங்க 


8 


பொன்னின் மணியுள்ள தெல்லாம் பூட்டி மணித் 
தாயார் துளசிமலர் தாமரைப்பூ மாலையிட்டு 


180 


வாயார வாழ்த்தி வளர்த்தனர்கா ணம்மானை 
தொட்டிலுக் குள்ளிருந்து துள்ளி விளையாடியபின் 
தாயார் மகிழ வளர்ந்தனர்கா ணம்மானை . 
தேடு மறையுஞ் சிவனுமுள்ள தேவர்களும் 
நாடு மறிய நடக்கலுற்றா ரம்மானை . 


185 


தொட்டார் மிதியடியுஞ் கண்டுவில்லுந் தாமெடுத்தார் , 
கட்டினார் தோட்பாரம் காதில் கடுக்கனிட்டார் 
கட்டினார் கச்சைதனைப் பச்சைநிறம் படைத்தார் 
முத்தாரம் பூண்டார் விரல் நிறைய மோதிரமும் 
முன்பு சுருதி முனியிட்ட சாபத்தினால் 


190 


பின்பு திசதரனார் பெற்ற பெருமாள்காண் . 
மாறுகொண்ட ராவணனை வாங்கவந்த மாயவன்காண் 
ஆறிரண்டு தான்வயதில் அம்புவில்லுந் தாமெடுத்தார் 
எதிரிட்டார் தம்மை இயமலோகம் ஏத்திவிக்கப் 
பதினெட்டு ஆயுதமும் பண்ணுதமி ழும்படித்தார் 195 


இலட்சுமணன் பிறப்பு 
கொங்கை சிமித்திரையாள் கோகனகத் தேன்மொழிக்கு 
எவ்வுலகும் ஏத்தும் இலட்சுமண ரும்பிறந்தார் 
பிறந்தார் தவழ்ந்தார் இருந்தா ரெழுந்திருந்தார் 
காட்டினார் பூங்காவில் காதில் கடுக்கனிட்டார் 
கட்டினார் கச்சை தனைக் கசுத்தூரிப் பொட்டுமிட்டார் 200 


சூடினார் சுரிகை சுழற்றி விளையாடினராம் 
பட்டையமும் முப்பிடியும் பதினெட்டு ஆயுதமும் 
வனப்புற்ற சோலை இலங்கை கொள்ள மாயவற்குத் 
தம்பி துணையாகத் தான்வளர்ந்தா ரம்மானை 
வெண்ணெய் திருடி மிழுங்கியடி யுண்டவற்குக் 


205 


1 சுமத்திரை 


9 


கண்ணும் கவசமும்போல் கண்டிருந்தா ரம்மானை 
எத்திசையும் எண்ணும் இலட்சுமண ரும்பிறந்தார் 
அத்திகிரி நாதர் அடிபணிந்தா ரம்மானை . 


பரதன் பிறப்பு 
கார்செறியும் பூங்குழலாள் கைகேசி கன்னியர்க்குப் 
பார்புரக்க வென்று பரதாழ்வார் தான் பிறந்தார் 


210 


மருப்புலவுந் திண்புயத்தான் மாலுக்குத் துணையாக 
விருப்பமுடன் வில்லெடுத்து வேண்டும் வகையடித்தார் 


சத்துருக்கனன் பிறப்பு 
சித்திர மான சிமித்திரையாள் புத்திரனார் 
சத்துருக்கன் கண்டனென்று தான் வளர்ந்தா ரம்மானை 
குன்றை யெடுத்தாரும் கொற்றவரும் தம்பியரும் 
சென்று திச தரனார் சீர்பாதந் தெண்டனிட்டார் 


215 


தாடகை வதம் 
இருஷி வளர்த்த யாகத்தைத் தாடகைதான் 
வருஷம் பொழிந்த மழைபோல வந்தெதிர்த்தாள் 
மாலுக்கு இலக்காய வாளரக்கன் தங்கையவள் 
காலிற் புகுந்துடிக்கிக் கண்ணால் விழிசிவப்பக் 


220 


கண்கள் மிகக்கலங்கிக் கருணை விசு வாமுனியும் 
தெண்டிரைசூழ் மன்னன் திசதரனை வந்துகண்டான் 
என்னா யகமே யாகம் நிறை வேத்தவினி 
பொன்னான புத்திரனை வரவிட நீ வல்லாயோ 
எனக்குத் துணையாக யாகக் கரைதனிலே 


225 


வினைக்குப் போர் செய்ய இராமனை நீ கூட்டுமென்றார் 
மெய்யப் பாகத்தானும் விசுவாமுனி யுரைக்க 
அப்போ திசதரனார் அவர்க்கருளிச் செய்தபடி 
சென்று போர் வெல்ல சிறுவனல்லோ மாமுனியே 
என்றுதான் சொல்ல இருசிமிக வெகுண்டான் 


230 


2 


10 


குன்றெடுத்த மாயவரைக் கொற்றவரைத் தாமழைத்து 
வென்று வரச்சொல்லி விடை கொடுத்தா ரம்மானை 
மேகமொத்த மேனியனை வேதமுனி தன்னுடனே 
யாகக் கரையை நடத்துமென்றா ரம்மானை 
ஏத்துஞ் சிலையெடுத்து இளையபெரு மாளுடனே 235 


காத்தும் பெருமாள் துணைவந்தார் மாமுனிக்கு 
வேதநிறத்தா ரும் வேதமுனி தன்னுடனே 
கண்டந்தத் தாடகைதான் கருமேகம் போலெழுந்தாள் 
வண்டார் குழலி வருகிறாள் மாமலைபோல் 
கருமா முகில் போலே கதித்தெழுந்து கொக்கரித்துப் 240 
பெருமாளும் மாமுனியும் பின் தொடர்ந்து ஓடலுற்றார் 
நெச்சிறுக்கும் பூங்குழலாள் நெட்டெனவே கிட்டவந்து 
அச்சிறுவன் ஆரடா அவன் பிறகே ஓடுறவன் 
என்னப் பெருமாள் இவள் யாரெனக் கேட்டார் 
மின்னுமுகில் மாயவற்கு வேதமுனி என்சொலுவான் 245 


ஏற்ற முடைய இராவணனார் தங்கையவள் 
கூற்றுவனார் தங்கையவர் கூசாமற் கொல்லுமென்றார் 
பண்போ , படையுமல்ல பாருலகில் முந்தமுந்த 
பெண்போர் பொருவர்களோ பேர்பெரிய மாமுனியே 
கெட்டேன் நீலிகிடீர் ! கேவலமென் றெண்ணாதே 250 


விட்டீராய் நம்மை இருவரையுந் தின்னிடுவாள் 
நன்முனிவன் சொற்கேட்டு நாராயணன் நடந்து 
தோள்புரள அம்பு தொடுத்து மிகவாங்கிச் 
சென்று நின்று நன்றாய்ச்சீ ராமபாணம் விடவே 
ஒன் றிரண்டு மூன்று நாலஞ்சாறு துண்டாய் விழுந்தாள் 255 


சென்று புவிமீதில் சிதறிமுக விழுந்தாள் 
ஏற்ற முடனே யாகம் நிறைவேற 
போற்றும் பெருமாளும் போதமன மகிழ்ந்தார் 


1 காண்மின் . 


11 


260 


சீதை பிறப்பு 
எண்ணிச் செனகனார் யாகம் நடத்தவென்று 
மண்ணை யுழுதுவர மாணிக்கப் பெட்டியிலே 
நற்கனக வில்லுடனே நல்ல லெட்சுமியார் 
பொற்கலப்பை நாவிற் புறப்பட்டா ரம்மானை 
சந்தாமரை போல் சிற்றடியும் பொற்சிலம்பும் 
சந்தாப மான மருங்குந் தனமிரண்டும் 
பொன்னின் புறங்காலும் போதகத்தை ஒத்தடியும் 


265 


கன்னிவிரரல் போலக் கணைக்காலுங் காரிகைக்கு 
வண்ணக் குறங்கிரண்டும் 3 வாழைக் குருத்துப்போல் 
எண்ணரிய சேலை யுடைய இடையழகும் 
அன்ன நடை.யாட்கு ஆலிலை போ லேவயிறும் 
பச்சைக் குழைத்தோடும் பயத்தங்காய்போல் விரலும் 270 


கச்சுப் பொருமுலையும் கமலத் திருமுகமும் 
சங்குத் திருக்கழுத்தும் தாழ்ந்த குழை யிரண்டும் 
வெள்ளிவட்டி நாவற் பழம் போல் விழியிரண்டும் 
தெள்ளியிட்ட சொல்லழகும் தேய்பிறைபோல் நெத்தியதும் 
செந்தூர மிட்டபொட்டும் சீரான மூக்கழகும் 

275 
சந்திரவட்டம் போலச் சமைந்த திருமுகமும் 
காமன் கரத்தில் கருப்புச் சிலைபோலப் 
பூமன் 5 எழுதரிய புருவச் சிலையழகும் 
மாலைக் குழல் முடியும் மாணிக்கச் சுட்டியுடன் 
சோலைக் கிளிமொழிக்குச் சொரிமுத்துத் தாவடமும் - 280 
வேலனைய கண்ணாட்கு மெய்நிறைந்த பூஷணமும் 
சேலை யுடையழகும் செனகனார் தன் மகளார் 
தாரணிக் குள்ளே தழைத்தெழுந்த ஞாயிறு போல் 
பொங்கி வந்து பிறந்தனர்கா ணம்மானை 


1 வருந்தும் மெல்லிடை 2 யானை 
4 காதணி 5 பிரமள் 6 கழுத்து மாலை 


3 இருதொடை கள் 
7 ஆபரணம் . 


12 


சீதை சுயம்வரம் 
தந்தம் பெரிய தனத்தா ருடன் பிறந்த 


285 


இந்தச் சிலையெடுத்து வளைத்தார்க்குப் பெண்குடுப்போம் 
என்று சினகரனார் ஏழுலகி லுள்ளோர்க்கும் 
நன்று பெறஎழுதி நாலுதிக்கும் போகவிட்டார் 
கொம்பனைய கொங்கையர்க்குக் கோலக்கலி யாணமென்று 
அம்புவியோர் எண்ணும் அயோத்தி நகர்க்காகச் 290 
செம்பொன் மிதிலைச் சினகரனார் ஓலைபோகவிட்டார் 


295 


300 


தசரதன் மிதிலை வருகை 
வம்புறையு மாலை மருவு மணத்துடனே 
வந்தோலை வாசகத்தை மன்னன் திசதரனார் 
கந்தமலர்க் குழலாள் கலியாணமென்று சொல்லி 
வந்தவர்க்குச் சொன்னம் வழங்கி மன மகிழ்ந்து 
மந்திரிகள் கோடி மனிதர் பலகோடி 
குஞ்சரங்கள் கோடி குதிரைபல கோடி 
வஞ்சியர்கள் கோடி மனிதர் பல கோடி 
வெள்ளிக் குடை நிழற்ற வெண்சா மரம்வீச 
தெள்ளு தமிழ் தெரிந்து செந்தமிழோர் பாடிவர 
சீரிய நாகஞ் சின்னந் தொனி முழங்க 
பேரிகையும் மத்தளமும் பெருந்திடியும் முழங்கப் 
போற்ற முரசுடனே பொற்காளந் தாலூத 
ஏற்றமுள்ள சங்கூத இராச கெடி முழங்க 
தோற்றும் அனுமக் கெருடக் கொடிமுழங்க 
நாற்றிசையு மெண்ணு நடந்துமகா சேனையுடன் 
பாரேழு மெண்ணும் பரதாழ்வார் தம்பியரும் 
தேரேழு கோடி தேசத்தாரும் தேவர்களும் 
கானகத்து வாழுங் கலைக் கோட்டு மாமுனியும் 
வானவர் கோனும் மணமிடவே தான் கூட்டி 


305 


310 


1 பொன் 


2 கீர்த்தி 


13 


நானிலத்தி லுள்ளோரும் நாலுமறை வேதியரும் 
மந்தாரம் பூகம் வயற்கச்சி மங்கையர்க்கு 
செந்தாமரை யார்க்குத் திருக்கலி யாணமென்று 
செல்லப் பெருமாள் சீராமனுக்கு சேஷையிட்டார் 
அகலிகை சாப நீக்கம் 
வில்லைப் பொருநாட்டில் மிதிலை நகர் தானோக்கி 315 
மல்லைப் பொருந்தோளான் மாயன் வரும்வழிக்கே 
கல்லை மிதித்தேறக் கமலத் திருமகள் போல் 
அல்லைப் பொருங்குழலாள் அகலி 1 எழுந்திருந்தாள் 
தொல்லை வினை தீரச் சுவாமிதனைத் தெண்டனிட்டாள் 

விருத்தம் 
இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் ஏயதில் வுலகுக் கெல்லாம் 
மெய்வண்ண மாகி நின்று விளம்பிய முனி சொற் கேட்டு 
மைவண்ண மனைய மேனி மழைவண்ணத் தண்ணலேயுன் 
கைவண்ண மங்குக் கண்டேன் கால் வண்ண மிங்குக் 

கண்டேன் 


நடை 
அந்நேரம் மாயன் அகிலம் வந்த வாறுதனை 
முன்னாளில் சாபத்தைக் கேட்டு முனிமொழிந்து 
அன்று பெருமாள் அயோத்தித் தளத்துடனே 
சென்று புகுந்தார் சினகரனார் பட்டணத்தே 


325 


சீதை திருமணம் 
சாந்து புழுகுபன்னீர் சந்தனத்தா லேமெழுகிச் 
சேந்தமலர்ப் பிச்சியினால் சித்திரக்கோ லங்கள் செய்து 
பட்டண மெங்கும் பருமுத்தின் தோரணங்கள் 


330 


கட்டி அலங்கரித்துக் கனக மணிபரப்பிச் 
சந்தனத்தால் கால்நாட்டித் தாமரைப்பூப் பந்தலிட்டு 

1 இருள்போல் கருங்கூந்தலுடைய அகலிகை . 
2 ஜனக மன்னரின் மிதிலை நகர் . 


14 


அந்தப்புறங் குங்குமத்தால் அரசாணி தானுமிட்டு 
பட்டு மேல் கட்டிப் பளிங்கால் நிலமழுத்தி 
முட்டமணீப் பாலிகையால் முத்தால் முளை தெளித்து 


335 


ஓதுமறை வேதியர்கள் ஓமந் தனைவளர்க்க 
வேதமொழி முழங்க வேதச் சடங்கு செய்யப் 
பொன்னின் சிலையிருக்கப் போர்வேந்த ராதற்கு 
மன்னர் பெருமாள் மகிழ்ந்திருந்து வந்து நிற்க 
அங்கஞ் சிவந்தார்க்கு அரசாணி முன்னிருக்கக் 


340 


கொங்கை இலட்சுமியைக் குங்குமத்தால் கோலஞ்செய்து 
மெய்நிறைந்த முத்தும் விரல் நிறைய மோதிரமும் 
கைநிறைய இட்டார் கமலத் திருமகளார் 
மாணிக்க மிட்ட வயிர விளக்கெரிய 
ஆணிப் பொன்னாலே அலங்கரித்தார் பந்தலிலே 345 


வேத சடங்கேற்ற விண்ணோர்கள் சேஷையிட 
மாதா இலட்சுமிக்கு மங்கலியம் தான் பூட்டி 
மங்கையர்கள் சூழ மணிவிளக்கு நின்றெரிய 
சங்கு முழங்கச் சமுத்திரமே ழும் முழங்க 
செனகனார் பெற்றெடுத்த சீதை இலட்சுமிக்குக் 


350 


கனக முலையழகும் கமலத் திருமுகமும் 
வண்டு கொண்ட பூங்குழலும் வஞ்சி யிடையழகும் 
கண்டு சிலையை வளைத்தெடுத்துக் கையாலே 
மானார் விழியாட்கு மங்கலியம் தான் தரித்தார் 
தேனார் விழிமொழியார் சிறுவிரலைக் கைப்பிடித்துத் 


355 


தோழனும் தோழியும் போல் சுகித்துமிக வாழ்ந்திருந்தார் 
ஆழியுஞ் சங்கும் அடிமை நல்ல பாற்பசுவும் 
மேதினியோர் எண்ணும் மிதிலைவள நகரும் 
சீதனங்கள் மெத்தச் சினகரனார் நீர்வார்த்தார் 


பரதன் முதலியோர் மணம் 
எத்திசையு மெண்ணும் இளையோர் மனமகிழப் 


360 


15 


பத்தியுடன் தம்பி பரதாழ்வார் லட்சுமணர் 
சத்துருக்க னாவார்க்குத் தனித்தனியே பெண்முகித்து 


365 


பரசுராமன் வெற்றி 
அத்திகிரி நாதர் அடைவுப் பரிகலமும் 
பாரோர் புடைசூழப் பல்லக்கின் மீதேறிக் 
கொத்துமுத்து மாலையுடன் கொண்டு வருகையிலே 
பாரச் சிலையு... னே பரசிராமன் வந்தெதிர்த்தான் 
காரைப் பொருதேத்தும் காயாம்பூ மேனியரை 
ஓங்கு பரசிராமன் உயிருஞ் சிலையுடனே 
வாங்கி அயோத்தியிலே வந்து புக்கா ரம்மானை 
காரடந்த மேனிக் கண்ணரும் தம்பியரும் 


370 


பாரடந்த சேனைப் பரிகலமும் பல்லோரும் 
போரடந்த பெண்ணுக் கழகான பெய்வளையும் 
சீரடந்த மன்னன் திசதரரும் தான் வரவே 


இராமன் முதலியோர் அயோத்தி அடைதல் 
எக்காள நாகசரம் ஏற்று சின்னந் தானூத 
மைக்காள மாமுகில் போல் மத்தளமெல் லாமுழங்க 


375 


வெடியோசை தான் கேட்டு விண்ணோர் முழங்கிடவே 
இடியோசை போலே எங்கும் முழக்கலுற்றார் 
வன்னி ஒளிநீக்கும் வாளரவ நன்மணியைக் 
கன்னியர்கள் பொற்கலத்தில் கண்ணேறு தான்கழித்துச் 1 
செங்கனக மேசொரியும் செல்வ அயோத்தியிலே 389 


சங்குத் தொனியுட னே தான் புகுந்தா ரம்மானை 
மாநிலத்தோர் எண்ணும் வண்மையுள்ள தம்பியரும் 
வானவர்கள் போற்றும் மகுட முடி மாயவரும் 
கன்னி யிளங்கமுகின் கனத்த சிலையுடனே 
அன்னையர்கள் மூவரையும் அடிபணிந்தா ரம்மானை 


385 


1 திருஷ்டி . 


16 


வாயார வாழ்த்தி மனமகிழத் தானெடுத்துத் 
தாயார்கள் கண்ணேறு தான்கழித்தா ரம்மானை 
பாரளந்த மாயவரைப் பல்லோருங் காணவென்எறு 
ஊரைவல மாகவந்து உகந்திருந்தா ரம்மானை 
சொன்னங் கொடுத்துச் சுவைபலவுந் தான் கொடுத்துக் 400 


405 


காயாம்பு வண்ணர் கலியாணப் பேர்முழக்கம் 
கோசல நாடுடையான் கொண்டே மனமகிழ்ந்து 
நாலு திசையிலுள்ள நல்லோரைத் தாமழைத்துப் 
பாலும் பழமும் படைத்தனர்கா ணம்மானை 
கண்டு மகிழ்ந்து கனத்த பெலத்துடனே 
உண்டு சுகித்து உகந்திருந்தா ரம்மானை 
சாந்து புனுகு சவ்வாது பனி நீருடனே 
சேர்ந்ததிரு மேனியெல்லாம் சேறளைந்தா ரம்மானை 
காயச்சுண்டைக் கற்பூரம் காயிலையுந் தான் கொடுத்து 
வாயச்சுண்டை போயவரை வாருமென்றா ரம்மானை 


410 


ராமனுக்கு முடிசூட்டுமாறு தசரதன் கூறல் 
எல்லா ரையுமனுப்பி யிருந்தார் திசதரனார் 
நல்லோரைத் தானோக்கி நன்முனியைத் தானழைத்தே 
வல்லவரா யுள்ளவர்கள் வந்தே அடிபணியச் 
சொல்லாரு மாயவரைத் தெய்வபட்டம் கட்டுமென்றார் . 


விருத்தம் 
குலுங்கிய நகரி யுள்ள கோகுலம் பொருந்தி வாழக் 415 
கலங்கிய முனிவற் கெல்லாம் காக்கின்ற காவ லாளன் 
விலங்கிய மேக மொத்த மேனியன் ராமனுக்குத் 
துலங்கிய முடியைச் சூட்டும் சுத்தனே முனியே யென்றான் . 


நடை . 


பாராளு மாயவற்குப் பட்டங்கட்ட வேணுமென்றார் . 
சீரா யயோத்தித் திசதரரும் தேவர்களும் 


420 


17 


மற்றுமுள்ள மந்திரியும் மன்னவரும் மாயவரும் 
கற்றைக் குழலாள் கவுசலையாள் கைகேசி 
சிற்றிடையா ளந்தச் சுமித்திரையு மிக்கோரும் 
நற்றமிழோர் சாரி நல்வசிட்ட மாமுனியும் 
பத்தி யுடனே பரதனைவா வென்றழைத்து 


425 


எத்திசையுஞ் சென்றுங்கள் அம்மானார் எல்லோர்க்கும் 
அத்திகிரி நாதற்கு அபிஷேகஞ் சூட்டுதென்று 


கூனியின் சூழ்ச்சி 
காரார் குழல்மடவார் கைகேசி தன்னருகே 
கூராகும் வேல்விழியார் கூனிவந்தங் கென்சொலுவாள் 
நாரா யணனையிந்த நாட்டுக்கர சாளவைத்தால் 430 


பாராள உன்மகனைப் பட்டங்கட்டச் சொல்லுமென்றார் 
ஆரம்பூண் கைகேசி அந்த மொழி கேட்டுக் 
கொள்ளை நா ளாக நின்று கோடிதவம் பண்ணியபின் 
வள்ளலவ னெங்களுக்கு மஞ்சள் முளை யாகவந்து 
தெள்ளு திரை தீர்த்த சீராமன் காணம்மானை 

435 


ஆற்றுகைக்கு வந்தாற் கபிஷேகம் சூட்டுகைக்கு 
மாற்றுகைக்கு மெந்தன் மனம் எழுமோ மாபாவி 
சக்களத்தி பிள்ளை சதமோடி யுன்றனக்கு 
மக்க ளிருக்க வளர்ப்பார்களோ மாற்றானை 
கண்சிவந்த நீலி கடும்பாவி நெட்டூரி 


440 


எண்ணுந் திச தரனை என்னவென்று கேட்பேனான் 
தேரச் சொடிந்த அன்று செங்கை கொடுத்தவரம் 
தார்மெச்சுந் தோளானே தாருமென்று கேளுமென்றாள் . 
வையகத்தை என்னவென்று கேட்பேன் நான் மாபாவி 
மைந்தனுக்குத் தான் மகுடஞ்சூட்டியர சாளவென்று 445 


கொந்தலரும் பூங்குழலாள் கூனிவந்து கைகேசி 
காரார் குழலாள் கணவனைப்பார்த்துக் கைதொழுது 
பாராளப் பட்டம் பரதனுக்கு வேண்டுமென்றாள் 


3 


18 


450 


மெத்தக் கலங்கி வெடுவெடென மெய்ந்நடுங்கிச் 
சித்தங் கலங்கி விழுந்தார் திசதரனார் 
அங்க மழியுதென்று அமரர்வந்து தான் புலம்பும் 
மங்கையவள் கைகேசி மாயவற்குச் சொல்லுமென்றார் 
இராமன் வனஞ் செல்லல் 
பைய வருஷம் பதினாலு மங்கையுடன் 
ஐயா வனவாசம் போகச்சொன்னா ரம்மானை 
என்ற மொழிகேட்டு இராமன் எழுந்திருந்து 
சென்றவர் தாயாரைத் தெண்டனிட்டுக் கைதொழுது 
அன்று பெருமாள் வனவாசம் தான் போக 
என்று சமைந்தார் இளைய பெருமாளும் 
கொங்கை இலட்சுமியும் கொற்றவரும் தம்பியரும் 
அங்கஞ் சிவந்தார் வனவாசம் தான் போக 
மங்கையுடன் காடுறைய வந்தனர்கா ணம்மானை 


455 


460 


இராமன் குகன் சந்திப்பு 
கங்கைக் கரையில் குகனாரைக் கண்டாரம்மானை 
ஆலிலைமேற் பள்ளிகொள்ளும் அச்சுதரே யும்முடைய 
காலிரண்டும் நோகவந்த காரியமென் எம்பெருமான் 
மையாருஞ் சோலை வளரும் அயோத்திவிட்டு 
கைகேசி சொற்படிக்குக் காடுறைய வந்தோம்காண் 


465 


வெண்பா 
கோதை வி .-ாத்தோழன் குகனை முகநோக்கிப் 
பாதைவிடாய் என்னப் பணிந்தவனும் - மாதாவாய் 
அந்த நெடுங்கல்லுங் காடு முளவழியும் 
இந்தமா னோடே கினி . 


470 


நடை 


அன்றுகல்லைப் பெண்ணாக யாகசாலை சென்றுற்றான் 
இன்றுமர மோடமிது என்னாகப் போகுதென்று 


19 


ஏற்றம் பெரிய இடம்பெரிய ஓடமதில் 
ஆற்றைக் கடக்கக் குகன்விடுத்தா ரம்மானை 


475 


விருத்தம் 
எய்ய இன்னல் வந்தபோது 

யாவை யென்பனு மியாவையும் 
செய்ய வல்லவ னென்று 

கொள்க வன் தீநெறிக் கணேகவும் 


பர்ணசாலை கட்டிவைத்த தம்பியான் . 


480 


நடை 
என்றுமிளைய பெருமாள் இடஞ்ச மைக்கச் 
சென்று புகுந்திருந்தார் சித்திரப்பூங்காவனத்தே 


தயரதன் மரணம் 
நாடளந்த மாயவரைக் காடுறைத்தா ரென்று சொல்லிக் 
கோடுயர்ந்த வெற்றிக் கொற்றவனார் தானேங்கிப் 
புத்திரசோ பத்தாலே செத்தார் திசதரனார் 
எத்திசையில் மன்னவரும் என்செய்வோ மென் றழுதார் 485 
பாரோர் புகழும் பரதனுக்கு மந்திரிகள் 
ஆராருங் கூடியிருந் தாளோலை போகவிட்டார் . 

( ஏடு இல்லை ) 


பரதன் ஏங்கி அழுதல் 
மயிரை விரித்தலறி மண்மேல் விழுந்தழுது 
உயிரை விடவாளை உறைகழித் தான் பரதன் 
கைகேசி தன்னைக் கழுத்தறுக்க ஓடியபின் 


490 


வெய்ய சினங்கொண்டு விலக்கினா ரெல்லோரும் 
அய்யரையுங் கொன்று எங்கள் அண்ணரையும் ஓட்டிவிட்டு 

( ஏடு இல்லை ) 


20 


அடுத்து மிகவழுது அலங்காரக் கட்டிலிலே 
எடுத்தடக்கி உள்ள சடங் கத்தனையும் தான் முடித்துத் 
தென்னிலங்கு திண்டோளான் திசதரனார் செத்தபின்பு 495 
என்ன செய்யப் போறோ மிதற்கினிநா மென்று சொல்லி 
வேதா வுமிப்போ விதித்த விதிப்படியே 
மாதாவுந் தங்கள் மனங் ) கருகி யாடி நின்று 
அய்யா அரசாள ஆன தவம் பெற்றிலனே 
அண்ணா அரசாள அரியதவம் பெற்றிலனே 

500 
என்று பரதாழ்வார் ஏங்கி அழுதபின்பு 
சென்று சொல்லி வாருமெனத் திருவாசக முரைக்க 
மன்னுபுகழ் மந்திரிகள் வந்து சொன்னார் மாயவற்குக் 
கண்ணன் கதறியழக் கண்டங்கே நின்றவரும் 
மண்ணும் மலையும் மரங்களும் போய் ஒக்கழுது 

505 
அழுது மிகத்தெளிந்து ஆற்றில் மூழ்கிவந்து 
பழுதற்ற பிண்டடமிட்டுப் பச்சைப்புல்லுங் கைப்பிடித்து 
உள்ள மகிழ்ந்து உளுந்துமா பச்சரிசி 
நல்லறுகு தெற்பையுடன் நற்பிண்டம் தான் முடித்து 
வல்லபடி யேசடங்கு வகைப்பட வே தான்முடித்துத் 510 


515 


தற்பிதங்கள் சொல்லித் தண்ணீருந் தானிறைத்துத் 
தற்பித்தே தாங்கள் சடங்கனுத்தா ரம்மானை . 

வெண்பா 
ஐய ருயிர்போக அன்னைமொழி பாழ்போக 
வைய முடையான் வனம்போக -- பையவொரு 
தம்பி யுடன் போகத் தானிளை யோர் கேளீர் 
அம்புவில் லாமே அறிவு . 

நடை 
பரதன் இராமனைத் தேடிவரல் 
பண்ணாருஞ் செந்தமிழோர் எண்ணும் பரதாழ்வார் 
மண்ணோர் புகழவரும் மாயவரைக் காணவர 

1 பிரமன் 


21 


கண்ணீர் சொரிய நின்று கைகேசி தன்னைநொந்து 
மண்ணீர மாக மன்னருளம் கருகிவாடிப் 


520 


பன்னுதமிழ்ப் புலவோர் பட்டணத்தார் தான் கோடி 
மன்னர்கள் மந்திரிகள் மகுட வர்த்தனர் கோடி 
கோட்டானை கோடி குதிரை பலகோடி. 
நாட்டார் மதிக்க நடந்துமகா சேனையுடன் 
வந்துவிட்டார் கங்கை வடகரையி லம்மானை 

525 
இந்து வொத்த செம்முகத்தாள் இலட்சுமியார் 

என்சொல்வாள் 
அரவக் கொடியுடனே அந்தரக்கன் மாயவரே 
பரதன் படையெடுத்து வாரானே பாருமென்றார் 
பைந்தொடி யேகேளாய் படையலகா ணும்பரதன் 
அன்புடைய அய்யா அவமிரித்தா 2 ரென்று சொல்லி 530 
ஆறாத துக்கமுடன் அவர்வாரார் ஆரணங்கே 
மாறாகு மென்று மனத்தில் நினையாதே 
உரைக்கு மொழிகேட்டு ஒன்றுக்குமே அஞ்சாதே 
பற்றிக் குகனே பரதன் நினைவாய் 
இராமன் பரதன் சந்திப்பு 
என்னக் குகனும் இடம் பெரிய ஓடமதில் 

535 
மன்னர்பர தாழ்வாரை வந்தழைத்து ஏறவிட்டார் 
மண்ணாருஞ் செந்தமிழோர் எண்ணும் பர தாழ்வாரும் 
மண்ணோர் புகழவரும் மாயவரை வந்துகண்டார் 
ஆலைவயல் சூழும் அவனி முழுதுடையார் 
காலில் விழுந்தழுது கதறினர்கா ணம்மானை 

540 


பண்ணாருஞ் சொல்லான் பரதன் விழுந்தழுது 
புண்ணியரே நம்மையா போனார் எனவழுதார் 
ஆனையிருந்து அரசாளும் மண்ட பத்தைப் 
பூனை யிருந்து புலம்புமதே அண்ணாவி 
கதறியழுந் தம்பியரைக் கண்ணீருந் தான் துடைத்து 

1 சந்திரன் 2 தந்தையார் துன் மரணம் எய்தினார் . 


545 


22 


555 


மெத்தணைத்து நம்மால் விதிவசத்தை என் செயலாம் 
பரதன் பாதுகை பெறல் 
இங்கே வருஷம் பதினாலுஞ் சென்றபின்பு 
அங்கே வருவோம் நாம் அவ்வளவும் நீயிருந்து 
துங்கமுடி சூடித் தொல்லை யுலகுதன்னில் 
செங்கோல் நடத்துமென்று திருவடியைக் கொடுத்தார் .550 
வாங்கித் திருவடியை மாயன் முகம் நோக்கிப் 
பூங்கமலத் தாள் தொழுது போற்றிப் பரதாழ்வார் 
பாரோர் புடைசூழப் பல்லக்கின் மீதேறிப் 
பாரேழு வருஷம் பதினாலுஞ் சென்றுபின்பு 
வாரீரே யாமாகில் வன்னிக் குழிதன்னில் 
நாராயணா விழுவேன் நல்ல திசமியிலே 
வாரமொழி கேட்டு இராமன் அருளிச்செய்வார் 
தப்பாது வந்திலனேல் தானெரியில் தம்பியரே 
அப்போ விழுமென்று அவற்கு விடைகொடுத்தார் . 
நீண்டா னனுப்ப நிறைந்துமகா சேனையுடன் 

560 
மீண்டான் பரதன் மிகுந்த பெருஞ் சேனையுடன் 
அப்போது மாயன் அவதாரந் தானிருக்க 
இப்போ பரதன் இராகவனைக் கண்டுவந்து 
பாரோர் புடைசூழப் பல்லக்கின் மீதேறி 
ஆராரும் வாழவென்று அயோத்திதனை ஆண்டிருந்தார் 565 

விருத்தம் 
அன்னைசொற் கேட்டு மாயன் அருஞ்சுனை நீரு முண்டு 
மன்னவரிருவ ரோடு மாதருந் துணையாய்க் கூட்டி 
தென்னவன் கயிலை நாதன் திருப்பதம் நினைந்து கொண்டு 
பொன்னக ரயோத்தி விட்டுப் புண்ணியன் அடவி 

யாண்டான் . 


நடை 
வேகத்துடன் வீரர்கள் வேங்கைப் புலியுடனே 

1 தீக்குழி 


570 . 


23 


ஆகமுடன் வேட்டை ஆடினர்கா ணம்மானை . 
பன்றி புலிகரடி பாயுங் கலைமானும் 
கொண்டெடுத்துக் காவுடனே கொண்டு வருகையிலே 
கண்டுகொண்டான் மாயவரைக் கற்றைச் சடையுடனே 
அண்டர் தொழுமுனியோ ஆரோ எனக்கேட்டான் 575 
வந்தோம் வனவாசம் மாதாச்சொல் மீறாமல் 
விந்தை நெடுவீரன் மெத்தித்துக் கொக்கரித்து 
மிகத்தாண்டி யுயர்ந்து மெத்தத் தானிமிர்ந்து 
கொங்குமலை தானெடுத்துக் கொல்வேனென்று மாயவரை 
மங்கை இலட்சுமியை மகிழ்ந்து பிலத்துடனே 

580 


விராதன் வதை 
தங்கள் திருவை எடுத்தோடிப் போகலுற்றான் . 
வெய்யகடுங் கோபத்தால் வெவ்வாளி யைத்தொடுத்து 
எய்யசிலை யைவளைத்தார் இலட்சுமணர் அப்போது 
எட்டிப் பிடித்து இராமன் இராகுவனைக் 
கட்டிப்பிடித்திரண்டு காலா லுதையலுற்றார் 

585 


அப்போ விரகன் அறிந்துமிக ஞானமுற்றுத் 
தப்பாது பாதந் தனிலே சரணமென்றார் . 
வைய முலகளந்த மாயவனார் தாள்பூண்டு 
வையகத்தோர் மைத்துன னே விண்ணப்பங் கேட்டருளீர் 
ஆயுதத்தால் சாகேன் அகத்திமுனி சாபத்தினால் 590 


பூமியைக் கீறிப் புதையுமென்றா ரம்மானை . 
நீண்ட திருப் பாதத்தால் நெறுநெறெனத் தான்மிதித்துப் 
பூண்ட விரகன் போய்விட்டா னப்போதே 


விருத்தம் 
-ஆணிக்கை வயிரம் பூணும் அண்டர்கோன் தேவர் கேட்கில் 
காணிக்கை அயோத்தி வேந்தன் கார்வனம் போந்த 

வன்றே 595 


1 விராதன் 


24 


வேணிக்கை விரகன் தன்னை மேதினிக் கீறிப் போட்டு 
மாணிக்கப் பாதம் வைக்க வைகுண்டம் அவனுஞ் 

சேர்ந்தான் 

நடை 
அவ்வனத்தை விட்டு அகன்று பெருமாளும் 
செவ்வனத்தை நோக்கித் திசை சேரவே தான்வாச 
செகத்திற் பெரிய சமத்தன் பெருமாளை 

600 
அகத்தி முனிவந்து அடிதொழுதா ரம்மானை 
எந்தம் பிரானே இராக்கிஷ குலமடிய 
அந்தப் பிறப்பை அடியறுக்க வேணுமென்றார் . 
அப்போ பெருமாள் அகத்திமுனி சொற்கேட்டுத் 
தப்பாமல் கேட்டவரந் தான் கொடுத்தா ரம்மானை 605 


தண்டமிழோர் எண்ணும் சங்கரனும் இந்திரனும் 
எண்டிசையுங் காண இராசியங்கள் பேசுகையில் 
மன்ன னிராமனைத்தான் கண்டு மறைந்துவிட்டார் 
அந்நேரம் மாயன் அரிய வனம்புகுந்து 
காயுங் கிழங்குங் கனியு மிகப்பருகி 


610 


ஆயன் பதினாலு மாண்டிருக்க அம்மானை . 
தன்னந் தனிப்பெருமாள் தம்பியரைத் தானழைத்து 
முன்னே ஒருசாலை முந்தச் சமையுமென்றார் . 
சுந்தரப் பூங்குழலாள் சூர்ப்பணகை தன்மகனார் 
அந்தாலின் கீழிருந்து அந்தணனார்க் கொன்று கொன்று 


615 


செங்கரத்தைக் கூப்பித் திருவடியைக் கைதொழுது 
சங்கரனை நோக்கித் தவசுநின்றார் அம்மானை 
எட்டுத்திக்கு மெண்ணும் இளைய பெருமாள் தான் 
அட்டகிரி போலுயர்ந்து ஆலடியில் வந்து நின்றார் 
அந்தரமே வந்துலவும் மந்திரவா ளைப்பூட்டிச் 


620 


சிந்தி யுடல்துணியச் செங்குருதி மேல்தெறிக்க 
வெட்டி இளைய பெருமாள் மிகப்பயந்து 


1 இரகசியம் 


25 


பட்ட துவாலைப் பயத்துடனே ஓடிவந்தார் 
கண்டு பெருமாளுங் கையமர்த்தி என்னவென்று 
அண்டர் தொழுமுனியோ ஆரோ எனவறியேன் 


625 


மிஞ்சு முடல்துணிய வெட்டிவந் தென்னாவி 
அஞ்சாதே என்றுபய மாற்றி அருகணைத்து 


சூர்ப்பணகை தோற்றம் 


விருத்தம் 
ஓங்கிய வாளை வாங்கி உலகெலாங் குருதி கொள்ளத் 
தாங்கிய அரக்கி முன்னே தானது பரந்து சொல்லப் 
பாங்கியர் பாவை காணப் பதறியே பக்கல் வந்து 630 
நீங்கிய காதல் கொண்டு நேரிழை அணுகச் சென்றாள் . 


நடை 


தந்தையுடல் துணியத் தன் மகன் பட்டிடத்தே 
குந்தி விழுந்தழுது கூப்பிட்டாள் சூர்ப்பணகை 
கோட்டுமுலைச் சூர்ப்பணகை குமரன் பழிவாங்க 
வேட்டை வாளி போலிடையும் வேதமுகத் தழகும் 


635 


கொண்டை முடித்தழகும் குங்குமத்தால் பொட்டழகும் 
சண்டையிட வேண்டியவள் தன்னுருவம் வேறுகொண்டாள் 
பச்சைத் துகிலிடையும் பாதமணிச் சிலம்பும் 


சூர்ப்பணகை அழகிய வடிவு கொள்ளல் 
கச்சுப் பொருமுலையாள் கையில் சுருளுடனே 
மையுலவுங் கண்ணாள் மருட்டிமிக விழித்துத் 

640 
தெய்வகன்னி போலழகாய்ச் சிரித்து மிகவுருகித் 
தெண்டிரைசூழ் மன்னன் சீராமனைமுன் வந்து கண்டாள் 
அண்டர் பெருமாள் அவர் முகம்பார்த் தேது சொல்வார் 


1 அம்பு 


4 


26 


விருத்தம் 
சீதை சிறையி ருப்பும் தென்னி லங்கை அழிவதற்கும் 

645 
ஆதி மகனான அனுமான் அவன் தூது போவதற்கும் 
பேதை மதிதனை நினைந்து கொண்டு பின்வருவ தறியாமல் 
மாது நல்லாள் சூர்ப்பணகை மாயன் முன் தோன்றி னாளே . 


நடை 
கந்த மலர்க்குழலாள் காரிகையாள் இங்குளர்காண் 
இந்து நுதலாய இளையோ ரடி தொழுதுபோய்ப் 
சூர்ப்பணகை காமம் 
பச்சைப் பெருமான் பாதந்தொழும் சூர்ப்பணகை 650 
இச்சித்து நின்றாள் இளையோனைக் கண்டுருகி 
அண்ணர் அடிதொழுத ஆரணங்கே அங்கே நில் 
பெண்ணணங்கே நீர் எனக்குப் பெற்றெடுத்த மாதாகாண் 
என்றே பெருமாள் இளையோன் உரைத்ததற்பின் 
நன்றே யவளும் நெடுமா லென்றறியாமல் 

655 
விண்ணதிர மண்டி எதிர்வி ழுந்தாள் 
விண்ணிறைந்த கூந்தல் விரித்தாள் விழிசிவந்தாள் 
பண்டையிலு மெண்மடங்காய்ப் பார பிலத்துடனே 
வண்டமரும் பூங்குழலாள் வாளரக்கன் பட்டணத்தே 
எண்டிசையும் எண்ணும் இளைய பெருமாளைக் 

660 


கொண்டு போக வேணுமென்று குடுத்தெடுத்தாள் 

சூர்ப்பணகை. 
சேலையுடைய அழகன் சீராவைத் தானுருவி 
ஊக்கமுடன் சூர்ப்பணகை தோள்மீதில் தானிருந்து 
சொற்கரிய சூர்ப்பணகை மூக்கறிந்தா ரம்மானை . 


விருத்தம் 
கையது நெகிழ்ந்து மெத்தக் கனக்கவே மூச்செ றிந்து 665 
மெய்யது நடுங்கிக் கொண்டு வேந்தனுக் கேது சொல்வேன் 
மைவளர் கண்ணா ளந்த மற்றவற்கு ரைக்க வென்று 
ஐயகோ அபைய மென்று அலறினாள் அரக்கி யங்கே . 


27 


நடை 
விட்டா னிளைய பெருமாளை மின்கொடியாள் 
அட்ட கிரிபோலே அலறி விழுந்தழுதாள் 


670 


எத்திசையு மெண்ணும் விண்ணார் தங்கையிவள் 
கத்திக் கதறிக் கரதூசண னுடனே 
குத்தி விழுந்தழுது கூப்பிட்டாள் சூர்ப்பணகை . 
முத்தின் குடையான் திரிசுராமன் முன்னேயும் 
மங்கா மதில் இலங்கை மன்னவனார் தங்கையவள் 


675 


பங்கப் படுவளென்று படையெடுத்தா ரம்மானை . 
அதிபா ருலகளந்த அச்சுதனார் தம்மருகே 
பதினாயிரங் கோடி படையெடுத்தா ரம்மானை 
வட்டச் சிலையெடுத்து மாயனெங்குந் தானோக்கிக் 
கப்டும் பரி அரக்கன் கண்கொள்ளாச் சேனையுடன் 


680 


பட்டுவிடப் பகழி தொட்டுவிட்டா ரம்மானை . 
கிட்டுங் கர தூசணனார் திரிசுராமன் பட்டபின்பு 


சூர்ப்பணகை இராவணன்பால் சென்று கூறல் 
பட்ட விரத்தம் பழுதுடனே தானோடி 
வட்டமுலைச் சூர்ப்பணகை வாளரக்கன் முன் சென்று 
இலங்கை விளங்க இலங்குமுடி சூட்டி 


685 


690 


இலங்கை யுடைய இராவணனுக் கென் சொல்லுவாள் 
அண்ணே ஒருத்தி அழகெழுத ஒண்ணாது 
விண்ணோர்கள் தெய்வமோ வேதமோ நானறியேன் 
மின்னியெழு முகில்போல் வேடரிரு வரையும் 
கன்னி ஒருத்தியையும் கண்ணெதிரே கண்டேனான் 
தென்னிலங்கை மன்னவனே தேவியுனக் காகுமென்று 
அன்ன நடையாள் அவளருகே சென்றேன் நான் 
செப்பார் முலையாரைச் சேருவையே எனச்சொல்லி 
அப்போது மூக்கை அரிந்துவிட்டான் அண்ணாவி . 

1 திரிசிரா எனும் அரக்கன் . 


28 


இராவணன் சீற்றம் 
துய்ய மலர்க்குழலாள் சூர்ப்பநகை சொற்கேட்டு 


695 


செய்யகுலை வாளரக்கன் சீறி எழுந்திருந்து 
கொடிய சினத்துடனே கோவித்துக் கைமுறுக்கிப் 
படியை யுறமிதித்துப் பார்த்தான் பொறிபறக்க 
ஆரென் றெழுந்திருந்தான் ஆறாச் சினத்துடனே 
சீரெழுந்த செம்பொன் திருத்தேரில் மீதேறிப் 


700 


போரெழுந்த மாமனைப் போவென் றாரம்மானை . 
ஊன்வடிவு கொண்ட உயர்வேல் ராவணன் முன் 


மாரீசனை அனுப்ப அவன் கூறுதல் 
மான்வடிவு கொள்ளுகிற மாரிசன் என் சொல்வான் 
ஊழி யுலகில் உலகில் திசைதோறும் 
ஏழுலகும் எண்ணும் இராவணனே நீ கேளாய் . 


705 


விருத்தம் 
மானெனும் வடிகொள்ள மன்னவன் இராமன் கொல்வான் 
யானினி யல்ல வென்றால் நீயினி இங்கே கொல்வை 
நானினி முன்னே சென்று நமனிட கோயில் புக்குச் 
சேனைக்கு முனக்கு முன்னே சென்றிடம் பிடிப்பே னென்றான் 


நடை 
மானுருவாய்ச் சென்றால் மாயனெனைக் கொல்லுவன்காண் 
நானுமினி யல்லவென்றால் நீயுமெனைக் கொல்லுவைகாண் . 
எண்ணி யிருந்த இலங்கை இராசவே 
விண்ணுலகை யாளும் மேகனாதன் தனக்குந் 
தன்னறி வில்லாத தம்பிகும்ப கரணனுக்கும் 
மன்னன் செகராயன் மற்றுமுள்ள சேனையர்க்கும் 715 


ஏற்கவே சென்று இயமனிட கோயிலிடம் 
பார்க்கவே போறேன் பதறாமல் வாருமென்றார் . 


29 


மாரீசன் மானுருக் கோடல் 
மானுக்கும் எண்மடங்காய் மாணிக்கம் போலழகாய்த் 
தேனுற்ற செங்கமலம் போலே திருமுகமும் 
வேலைப் பொருங் கணைபோல் வீரக் கயல்விழியும் 720 


சீருஞ் 


காலிற் குளம்பழகும் கனக மணிக்கழுத்தும் 

சிவனெறியும் தெள்ளியமான் துள்ளியதும் 
நேரும் விளையாட்டும் நின்றிளமான் கன்றாக 
மற்பொருந் திண்டோளான் மாரீசன் மான்வடிவாய் 
மானலகாண் வந்ததிது மாயங்காண் வாணுதலே . 


725 


3 


கொப் பொடியத் தாண்டி குழையைப் பொரும்விழியாள் 
எப்படியு மானைப் பிடித்துவர வேணுமென்றார் . 
வண்டாருஞ் சீர்துளசி மாலையணி மார்பன் 
தண்டாமரை யாட்குத் தம்பியரைக் காவல்வைத்து 
வெள்ளிச் சிலையெடுத்து வேந்த ரவர் தாமும் 

730 


மாயமானை அழித்தல் 
துள்ளிவரு மானைத் தொடர்ந்தனர்கா ணம்மானை , 
மேகமொத்த மேனியன் தான் விண்மானின் பின்போகத் 
தாகமொத்த மானோடத் தானோடி யேசலித்து 
மையாருங் கண்ணி மலர்க்குழலாள் சொற்கேட்டு 
எய்தார் பெருமாள் இராம சரத்தாலே 

735 
வளையுஞ் சிலை வாங்கி வாளியுறப் பட்டுருவி 
இளைய பெருமாள் எனவிழுந்தது அம்மனும் . 


பமானின் அபயக்குரலும் சீதை கலக்க உரையும் 
இந்து நுதலாள் இராமச்சந்திரன் தேவி 
செந்தா மரையாள் திருச்செவியில் கேட்டதுவே 
மன்றலரும் பூங்காட்டில் வந்த இளமான் பிறகே 


740 


கோதணி , 


i கொப்பு , காதில் அணியும் ஒரு வகை அணி 

4 இராமன் . 


30 


ஏதென்று சொல்லி அறியீர் இளையபிள்ளை 
விண்ணகரத்தில் மாதவற்கு மிக்கவினை வந்தாலும் 
அண்ணற்குத் தீங்கு வருமோ அவனியிலே 
என்றார் இளைய பெருமாள் இலட்சுமிக்கு 
மாதேவி சொல்ல மறுவார்த்தை சொல்லியபின் 745 
கன்றி முகங்கடுத்துக் கண்ணாலும் பாராதே 
போனவர் கூரை இருந்தாற் குரியதென்று 
மாண்டவர் சொல்லும் வழக்காய் இருந்ததுவே . 
கனக்க மனம் அழன்று கண்ணிரண்டு நீர்சொறிய 
வனத்தில் வழியே போய் மாயவரை வந்துகண்டான் 750 
கச்சணிந்த கொங்கையர்க்கு காவலென்று வாசலிலே 
வைத்துவந்தே னங்கிராமல் வந்தாயே மாபாவி 
வளையுங் கடலுலகில் மலர்மகள் தேடுமென்று 
அளவற்றுக் கோவித்த அளவில் வந்தேன் அண்ணாவி . 
பண்வாய்த்த சொல்லான் பகர்ந்திடும் நம்மையருந்தான் 
பெண்வார்த்தை கேட்டுப் பிழைப்பட்டார் தம்பியரே 
பின்மாயன் நானும் பெண்வார்த்தை கேட்டலவோ 
பொன்மானின் பின்பே புறப்பட்டோம் தம்பியரே 

விருத்தம் 
பெண்சொல் கேட்டு நம்மையா பெரிய வானமது 

அடைந்தார் 
பெண்சொல் கேட்டு நானுமிந்தப் பெரிய மானின் 

பின்வந்தேன் 760 
பெண்சொல் கேட்டு நீயுமிந்தப் பெண்ணுதல் 

தன்னைக் கைவிட்டாய் 
பெண்சொல் கேட்க நங்குடிக்குப் பெரிய விதியின் 

பயனென்றார் . 

நடை | 
ஏதுதான் சொல்லியுன்னை எப்படித்தான் வைதாலும் 
மாதாச் சொல்கேட்டு வருவரோ மாபாவி 
என்றார் பெருமாள் இலட்சுமண ரைப்பார்த்து 765 

1 தந்தையாகிய தசரதன் 


31 


நின்றா ரிருவருமாய் நினையாதெல் லாம் நினைந்து 


770 


இராவணன் சூழ்ச்சி 
ஏற்ற முடைய இலங்கை இராவணன்தான் 
போற்று மணித்தேரைப் பூமியிலே தானொளித்துத் 
தண்டுங் கமண்டலமும் சீரான பொத்தகமும் 
வெண்டரள மொத்தபல்லும் வேட்டியுடை யழகும் 
இரைத்த பெருமூச்சும் இலந்தைக் கனிப்புழுப்போல் 
நரைத்த தலையும் நடு நடுங்கி வந்து நின்று 
அன்னா யகியின் அகத்தில் திசை நோக்கிச் 
சன்னியாசி யாகவந்து தையல் நல்லீர் பிச்சையென்றார் 
வட்டமணி வாசலிலே மாதாவே பிச்சையென்று 
பத்தடிவந் திட்டார்க்குப் பாவங்கள் நீங்குமென்றார் . 
வைத்த அடி அத்தனையும் மாயமென எண்ணாமல் 
மையாருங் கண்ணியந்த மாயவனார் தம்தேவி 
ஐயமிடச் சென்றார் அரக்கன் மணித் தேர்மேலே 
ஓட்டினான் சாரதிதேர் ஓடாம லுற்றபின்பு 


775 


780 


நீட்டினான் கையரக்கன் நேரிழையாள் தன்னெதிரே 
ஏடலந்த தோளான் இராவணன் இ தென்னவென்று 
ஓடுசங்கு தென்றார்தேர் ஓடலுற்றா ரம்மானை . 


சீதையை வஞ்சனையாற் கவர்ந்து செல்லல் 
மாசார் குழலாரை வைரமணித் தேர் மேலே 
ஆகாசங் கொண்டு பறந்த துகா ணம்மானை . 

785 
அல்லைப் பொருமேனி அரக்கனிட தேர்மேலே 
எல்லை முடிந்துதென்று இராவணலும் போமளவில் 
இந்துவொத்த செம்முகத்தார் இலட்சுமியார் அப்போது 
கெகாந்தார்குழல் விளித்துக் கூப்பிட்டார் மாயவரை 
முத்தா ரணிமாலை மோதிரங்கள் தான்கழத்தி 

790 
வித்தார மாகமுன்னே விட்டெறிந்தா ரம்மானை . 
விண்ணதிர மண்ணதிர வேலைப் பொரும்விழியாள் 


32 


கண்ணற்கு அபயமென்று கத்தினர்கா ணம்மானை . 
சேணாடர் போற்றும் திருவும் முறையிடவே 
பூனாரந் தான்கழத்திப் பூமியிலே விட்டெறிந்தாள் 


795 


வேலைப்பொரும்விழியாள் விண்ணோற் கபயமென்று 
காலிற் சிலம்பைக் கழற்றி எறியலுற்றார் . 
மற்பிடித்த தோள் அழகன் மாயவரைக் காணாமல் 
பொற்கொடியைக் கொண்டரக்கன் போகலுற்றா ரம்மானை 


இராவணன் சடாயு சண்டை 


கண்டான் சடாயுமுனியுங் கடல்வண்ணன் தேவியரைக் 800 


கொன்று வருவையென்று கோவித் தெழுந்திருந்தான் 
அழியு மிலங்கை அரக்கன் திடுக்கிடவே 
வழியை மறித்து வளைத்துக்கொண்டா ரம்மானை . 
மறுகிடவே நெஞ்சமஞ்ச வாழரக்கன் பின்னிடவே 
சிறகடிக்கொண்டு பொருதான் சடாயு முனிவன் 


805 


போரார் சடாயுமுனிதான் போதமிகக் கொக்கரித்து 
தேரொடியத் தாண்டிச் சிறகடிக்கொண் டேபொருதான் . 
வீரமுடன் வெட்டி மிகுத்தரக்கன் தன்னுடைய 
பாரமுடி பத்தும் பறித்தெறிந்தா ரம்மானை . 
ஆண்ட யிலங்கை அரக்கன் மணிமுடிகள் 

810 


மீண்டு முளைத்து மிகவளர்ந்த தம்மானை . 
செட்டைச் சடாயுமுனியும் தேர்மீதில் ராவணனும் 
ஒட்டிப் பொருதார் உயர் நிலைக ளம்மானை . 
உன்னுயி ரெங்கே இருக்குஞ் சடாமுனியே 
உன்னுயி ரெங்கே இருக்குமிடா வாழரக்கா 


815 


என்னுயிர் தான் வலது பெருவிர லிருக்குமென்றார் 
அச்சாருந் தேரை நிறுத்தியங்கே வாளரக்கன் 
மெச்சாக வெட்டிவிழ விட்டான் சடாயுமுனியை 


33 


காயாம்பூ மேனியனார் கண்ணர் வருமளவும் 
தாயார் சடாயுமுனிக்குச் சாபமிட்டார் சாகாமல் . 


820 


சீதையை அசோக வனத்துச் சிறையிடல் 
கச்சார் முனையாரைக் கண்ணர் திருத் தேவியரைத் 
தேர்ச்சூ ழிலங்கையிலே தேருடனே கொண்டுவந்து 
வித்தார வில்லியரை வேதத் தலைவியரை 
வைத்தார் அசோக வனந்தனிலே அம்மானை 
சொரியு மலர்க்காவில் சுத்தினார் அக்கினியை 


825 


எரியை வளர்த்து இருந்தார் இலட்சுமியோர் 
ஏலக் குழலாள் இருக்கும் அசோகையிலே 
மாலைக் குழல் முடியாள் வாழுந் திருச்சடையாள் 
பாங்கி யரும்சூழப் பலமாதர் தான்சூழ 
காங்கிசையத் தான்வருந்தும் கானக் குயில் கூவ 


830 


பொன்னளிகள் பண்பாடப் போர்மயில்கள் தாமாட 
இன்ன மிசை பேசி இரங்குங் கிளிசூழக் 
காசாம்பூ வண்ணர் கருத்தை யுருக்கவல்ல 
மாசத்த சீதை மனமகிழ வேணுமென்று 
வீசும் புகழார் விபூசணனார் தன் மகளார் 


835 


ஆசார மாக அருகிருந்தா ரம்மானை . 
கருமா முகில்போலக் கறுத்து முகம் வாடித் 


இராமலக்குவர் சீதையைத் தேடல் 
திருமாலுந் தம்பியரும் தேவியரைத் தேடலுற்றார் . 
சீதை யிருந்த செழுவனத்தில் காணாமல் 
போ தமுகங் கருகிப் புலவாட லாயிருந்தார் 


840 


இந்துவொத்த செம்முகத்தாள் ஏந்திழையைக் காணாமல் 
சிந்தைமெத்த நொந்தயர்ந்து தேவியரைத் தேடலுற்றார் 


5 


34 


845 


விருத்தம் 
உள்ளமே உருகி வேறாய் 

உயிரெலா முருகி ஒன்றாய்க் 
கள்ளமே செய்து போன 

காரிகை யானைக் காட்டாய் 
வெள்ளமே முகிலே நாளும் 

விடாது நின் றழைக்கும் புள்ளே 
துள்ளுமான் தொடர்ந்து போன 

துயரெனை விடாது கண்டாய் . 
கழையிற் காணேன் நின்கழுத்து 


850 


... 


... 


மழையிற் காணேன் நின்கூந்தல் 

மயிலிற் காணேன் நின்சாயல் 
இழையிற் காணேன் நின்னிடைகள் 

என்னே மின்னே யான் செய்த 
பிழையிற் காணேன் ஒருபிழையும் 

பெண்ணே நம்மைப் பிரிந்தாயே . 


855 


நடை. 


இராமலக்குவர் சடாயுவைக் காணல் 
சிற்றடியைப் பொற்கொடியைத் தேடி வரும் வழிக்கே 
சற்றுயி ரோடே கிடந்தான் சடாயுமுனிவன் 
மண்களிக்கப் பச்சை வடிவுசங்கு சக்கரமும் 


860 


கண்களிக்கக் கண்டு கைதொழுதா ரம்மானை 
அம்புலவுங் கையா நீ ஆரடா வென்று சொல்லி 
நம்பா வுனதடியேன் நான்காண் சடாயுவென்பான் 
வாரஞ்சு மென்முலையாள் மாபாவி லட்சுமியை 
ஆரிங்கே கொண்டுவந்தார் அஞ்சாதே சொல்லுமென்றார் 


ஈரஞ்சு சென்னி உடைய இராவணன் தான் 
கூரஞ்சேர் வாழரக்கன் கூசாதே கொண்டுவந்தான் 
வீரங்கள் சொல்லியவன் மேன்மேலும் பொய்கள் சொல்லிப் 


35 


போரிங்கே (செய்திலங்கை போய்ப்புகுந்தா ரம்மானை . 
தேவப் பெருமாள் திறல் முனிவன் சொற்கேட்டு 


870 


ஆவல் துயர் தீர ஆரணங்கைக் காணாமல் 
சொன்ன சடாமுனியைச் சொர்க்கத்தே தான் சேர்த்துப் 
பின்னும் பெருமாள் பிறைநுதலைத் தேடலுற்றார் . 
வண்டார் குழலாரை மாயவனார் தேடிவரக் 


கவந்தன் வீடு பேறெய்தல் 
கண்டான் கவுந்தன் கழுத்துமுடி இல்லா தான் 


875 


செய்யணிந்த நாடுடையார் சீராவைத் தானுருவிக் 
கையைத் துணிய வெட்டிக் கடந்துவழி போகலுற்றார் 
கையும் மொண்டியான கவுந்தனவன் அருளால் 
வைகுண்டஞ் சேர வரங்கொடுத்தா ரம்மானை . 
சென்றா ரிலட்சுமியைத் தேடிவழி எண்ணாமல் 


880 


மன்றார் குழலி வழியில் அவளொருத்தி 
மண்குளிரப் பச்சை வடிவாய் வருகையிலே 
கண்களிக்கக் கண்டு கைதொழுதா ளம்மானை . 
தேனுங் கிழங்குஞ் சிறப்பிட்டா ரம்மானை . 
சிந்தை மகிழ்ந்து திருமால் வரிசை பெறக் 


885 


கந்த மலர்க்குழலாள் கண்ணாற் களிகூர்ந்து 
அஞ்சினையு நானும் அரிய தவம்புகுந்து 
(வஞ்சினைய சித்த மிருந்திரோம் மாயவரே 
பொன்னின்னார் நாளும் பொற்கோ வனத்துடனே ) 
மன்ன ரறிய வகைக்காதில் குண்டலமும் 


890 


பத்தானைக் குள்ளதொரு பலவியவா னானதொரு 
புத்திரனைப் பெத்தெடுத்துப் போனாள் காண் அஞ்சனையும் 
எந்தன் மகனாக ஈசனுக்கு மீறாக 


.. 


மெத்த மனமகிழ்ந்து வேண்டும் வரம் கொடுத்தார் . 
சித்தம் வருந்தத் திகைத்து நெடுங் காவனத்தே 


895 


36 


வந்தார் பெருமாள் மலர்மகளைத் தான் தேடி . 
கந்தாருங் கம்பைக் கரையி லடி தனிலே 
கன்றால் விளாவெறிந்து காய்கனியை யுண்டவர் தாம் 
அன்றாலின் கீழே அமர்ந்திருந்தா ரம்மானை . 
துய்ய விளைய பெருமாள் துடை.தனிலே 


900 


பையமுகம் வாடிப் பள்ளிகொண்டா ரம்மானை . 


அனுமன் வருகை 


கண் துயிலும் மாயவரைக் கண்டு களிகூர்ந்து 
வண்டலர்ந்த சோலை மரத்தி லுயர் ஏறிக் 
குண்டலமுங் காதுங் குரங்கு முகத்துடனே 
தொன்றுபட வந்தனுமான் தோன்றினர்காணம்மானை . 905 


வரை எடுத்தவன் காத்தான் மன்னன் துயிலுகைக்கே 
இலைபறித்து மார்பில் எறியலுற்றார் அம்மானை . 
அலையடைத்தார் ஆழி அப்பருட தம்பியர் தான் 
சிலையெடுத்து வாளி தெரியலுற்றா ரம்மானை 
மலைச்செ றிந்த புயத்துடனே வந்தனுமான் 


910 


வில்லைப் பறித்தெறிந்து விட்டனர்கா ணம்மானை . 
பள்ளிகொண்டார் கண்மலர்ந்தார் பார்த்தார் அனுமானை 
கொள்ளிகொண்ட கண்ணனுமான் குழைக்காதிற் 

குண்டலமும் 
கண்டுகொண்டு தம்பியருக்குக் காட்டினர்கா ணம்மானை . 
பண்டுதா யார்மொழிந்த பள்ளிகொண் டார்மேலே 915 
ஆலி லிறங்கி அடிதொழுதா ரம்மானை . 


இராமன் அனுமன் உரையாடல் 
மாலை வணங்கி வழியடிமை நானென்றார் . 
சீரார்ந்த மெய்யார் திருமா லனுமானை 
வாராயென வழைத்து மகிழ்ந்து முகநோக்கி 
அய்யா அடி 

யேன் அவனிமுழு துஞ்சுமந்த 


920 


37 


வாய்அறியச் சொன்ன திருமாய னுக்குத்தான் 
பையா டரவின் பகவன்மகன் நானென்றான் . 
அங்கே அயோத்தி அவனிமுழு தாளாமல் 
இங்கே எழுந்தருளக் காரியமென்ன பெருமாள் . 
வந்தோம் விதியின் பயனறிய மாட்டாமல் 


925 


செந்தாமரை யாளைத் தேடிவந்தோங் காணனுமான் 
மான் வேட்டை யாடிவருமுன் னிராவணன் தான் 
தான்தேரை ஓட்டித் தரணி யிடந்தெடுத்துப் 
பூமகளைக் கொண்டிலங்கை போய்ப்புகுந்தா ரம்மானை . 
நாமவளைத் தேடி நடந்துவந்தோங் காணனுமான் 

930 


என்றார் பெருமாள் எழுந்திருந்து தெண்டனிட்டு 
நின்றா னனுமான் நெடுநேரம் வாய்புதைத்து 
ஆதிபா ருலகை அடியவந்த மாயவரே 
இதுவோ பொருட்டாய் எழுந்தருளும் எம்பெருமாள் 
எட்டிலங்கை வென்று இலட்சுமியை மீளவிட்டுச் 


935 


சுட்டிலங்கை கொள்ளவல்ல கக்ரீபன் என்றொருவன் 
அமட்டி யிலங்கை அழித்தரக்கனைச்செயித்து 
சிமிட்டி முழிப்பளவில் சீதை யிலட்சுமியைக் 
கொண்டுவந்து சன்னதியில் கூட்டவல்ல சுக்ரீபன் 
தெண்டிரை சூழெண்ணும் திசதரனார் தன் வரத்தால் 


940 


காட்டகத்தில் வாழும் கலைக்கோட்டு மாமுனிக்காய்த் 
தாடகையைக் கொன்ற சகாயம்போ லெங்களுக்குச் 
சோலைவிட்டு நாடளந்த கக்ரீப னுக்காக 
வாலிதனைக் கொன்று மலர்க்குழலாள் தாரகையைத் 
தாலிகட்ட வல்ல சகாயம் பண்ணவல்லீரோ 


945 


நீல முகில்மேனி நிமலரே என்று சொன்னான் . 
என்னச் சீராமனிலட்சுமண ரென்சொல்லுவார் . 
சொன்னபடி செய்துதர சுக்ரீப னெங்கே என்றார் . 
அந்நா ளிகையில் அனுமான் விரைந்தோடி 
முன்னாக வந்து முகுந்தன் பராக்கிரமம் 


950 


38 


மன்னான வாலியுயிர் வாங்க உபாயந்தனையே 
சொன்னானே சேதியெல்லாம் சுக்ரீப னுக்கனுமான் 
வாரிக்கை வீசி வருமனுமான் சொற்கேட்டு 
மூரிக்கை கொட்டி முறுவலித்தான் சுக்ரீபன் 
தம்பங்கந் தீர அறியாதார் தாமெனக்கு 
என்பங்கந் தீர இவனோ அறியேனென்றான் . 


955 


அனுமன் உரைத்த இராமன் பெருமை 


மாயவன் காண் வைகுண்டம் வாழும் பெருமாள் காண் 
ஆயன்காண் வாழும் அயோத்திக் கரசன்காண் 
ஓரடியா லிந்த உலகை அளந்தவன்காண் 
நீரழியுஞ் செஞ்சடையோன் என்னும் நெடியோன்காண் 


சங்குசக்கரத் தால்வரத்தைத் தவிர்க்க வல்லவன்காண் 
எங்குந் தானாக இருக்கவல்ல மாயவன்காண் 


இராமன் சுக்ரீவன் சந்திப்பு 
என்றா னனுமான் எழுந்திருந்தான் சுக்ரீபன் 
சென்றான் பெருமாள் திருமுன்பே சீராக 
எவரை வணங்க அனுமான் எனக்கேட்டான் . 

965 
அவனி முழுதும் அளந்தார் இவரென்றான் 
மையாரு மேனியனை மதியாமல் கக்ரீபனொரு 
கையால் தொழுது கடக்க நின்றா னம்மானை . 
அடைத்துக் கடலை அரக்கர்பதி அழிக்கப் 
படைக்குத் துணையாக வருவையோ பார்த்திபனே . 970 
தோடணிந்த வாலிக்குத் தோராமல் சுக்ரீபன் 
நாடறியச் சொல்லுகிறோம் நாமுனக்கு நன்றாகப் 
பெண்ணணங்கு தாரகையைப் பெண்டுவைத்து நீயிருந்தால் 
மண்ணுலகை யாளுகைக்கு வாலி தனைக் கொல்லுகிறோம் . 


சுக்ரீவன் ஐயம் அகற்றல் 
ஆலால மேழு கடலை அடைத்தவனென் 


975 


39 


வாலிதனைக் கொல்லும் வலுமான நானறியேன் 
சோலையினம் பாரளந்த துந்துமியைப் பேத்தெடுத்தால் 
வாலி தனைச் கொல்லும் வகையிதுகா ணம்மானை . 
வாசமுத்த தாளால் வரவுருட்டி மெள்ளவைத்து 
வீசிவிட்டார் துந்துமியை விண்ணுறவே யம்மானை . 980 


வாழுங் குளக்கரைக்கே மரனாக மேல்முளைத்த 
ஏழு பலாமரமும் எய்யுமென்றா ரம்மானை . 
வண்டலர்சூழ் பொய்கைக் கரையில் நின்ற மாமரத்தை 
வண்டு நிறத்தவர் தான் வாலையுற மிதித்து 
வாழு முலகரிய மரனாக மேல்முளைத்த 

985 


ஏழு பலாவுருவ எய்தனர்கா ணம்மானை . 
கண்டிரண்டு கண்ணும் களிகூர்ந்து காதலித்து 
எண்டிசையு மெண்ணு மிலங்கை யிடந்தெடுத்துக் 
கொண்டுவர வாலி தனைக் கொல்லுமென்றா ரம்மானை . 


வாலி வதை 


990 


அண்டர் பெருமாள் அதிபிரியமாய் மகிழ்ந்து 
தண்மதியும் சூரியனும் அக்கினியுஞ் சான்றாக 
அல்லைப்பொரு மேனியனார் அம்பைத் தெரிந்தெடுத்து 
வில்லுக்கு நேரே மிகவே தனுப்பார்த்துச் 
சொல்லுக் கரசன் சுக்ரீபா அஞ்சாதே 
மல்லுக்கு வாவென்றழை வாலிதனை இப்பொழுதே . 


995 


வாலி சுக்ரீவன் சண்டை 


வேலைவிட்டு நாடிழந்த வேத்தியனார் சொற்கேட்டு 
சேலைகட்டி மற்பிடிக்கச் சென்றணைந்தான் சுக்ரீபன் 
வாலி கட்டிக் கொண்டெடுத்து மண்மேல் விழப்போட்டுக் 
காலால் விழவுதைத்துக் கழுத்தை நெரித்தெடுத்து 
வீசிவிட்டான் போய்விழுந்தான் விண்ணுறவே சுக்ரீவன் 


மோசம் போய்த் தானெழுந்து முகுந்தர் தமை நோக்கிக் 
கண்ணரே யும்மைக் கனக்கமிக நம்பியபின் 


40 


எண்ணனென் கோடி இழந்தேன் முனைகளென்றான் . 
ஏற்றுஞ் சிலைக்கை இராமரே யும்முடைய 
வார்த்தை தனைக்கேட்டு மதியிழந்து விட்டேனே . 


1005 


என்னாணை தம்பி இலட்சுமணர் தம்மாணை 
உன்னாணை யுங்கள் முகம் ஊடறுக்க வொண்ணாமல் 
நின்றுவிட்டேன் கண்டாய் நெடுங்கணையைத் தான் தெரிந்து 
இன்று நம்மை நம்பி எடுத்தமல்லுச் சேர்ந்தவுடன் 
மானேந்துங் கையான் மகாதேவர் 1 தன்னாணை 1010 
தானேந்து வாலி தனைத் தப்பாமல் கொல்லுகிறேன் 
காந்த மலரைக் காதிலடை யாளமிட்டுப் 
பூந்து பொரவிடுத்துப் போயே ஒளித்திருந்தான் . 
நம்பாமல் தம்பி நடுவே மறுமன தாய் 
அம்பார் சடையார் 2 அரனைத் துணையாக 

1015 


மெத்ததிகம் கொக்கரித்து வீரபாசை யுங்கூறி 
மத்தகத்தில் ஆனை போல் மதம் பொழிந்து சுக்ரீபன் 
நின்றுதித் ததுமிக்க நிலத்தை யுறமிதித்து 
இன்று தெரியுமிடா இனிவாடா வாலியென்றான் . 
மண்ணதிர விண்ணதிர வான்முகடு தான திர 

1020 
எண்ணரிய அட்டகிரி எட்டுங் கிடுகிடென 
மென்று பல்லைத் தான்கடித்து விழியால் விளக்கெரியக் 
கொன்றுவிட வாலி கோவித் தெழுந்திருந்தான் . 
அப்போது வாலி அகமுடையாள் 4 என்சொல்வாள் 
இப்போ மதியாமல் இவன்வந் தெதுப்பானேன் 1025 


7 


தடக்கை யுடையானே தட்டுப்படப் போகிறீர் 
வடக்கிலும் வேடன் இருவர் வந்தா ரென்று சொல்லிக் 
கடுக்கைச் சடையாரோ காயாம்பூ மேனியரோ 
படைக்குத் துணையாக வந்தார்கள் பாருமென்றார் . 
புன்னை மலர்க்குழலாள் புத்திசொல்லக் கேளாமல் 1030 

1 சிவபெருமான் 2 கங்கை முடி சூடிய சிவன் 3 யானையின் 
நெற்றி 4 தாரை 5 இராமலக்குமணர் 

6 கொன்றை சூடிய 

சிவ 
பெருமான் . 7 நீலவண்ணத் திருமால் 


41 


தன்னிகரில்லா வெற்றித் தாடாளன் என்சொல்லுவான் 
மின்னுங் கடல்புடைசூழ் மேதினிக்கு மப்பாலும் 
என்னில் மிகுந்த பெலவானு மில்லையென்று 
சிரித்தான் மிகவாலி தீப்பறக்கக் கண்ணாலே 


வாலி வதமும் வாதமும் 
விரித்துக் கரத்தை மிகத்தட்டிக் கொக்கரித்து 1035 
நெருக்கிப் பிடித்தளவில் நீலவண்ணர் கண்டுகொண்டு 

விருத்தம் 
வெளியிலே மாயன் நிற்க 

வெகுண்டுடன் வாலி தானும் 
அளிகள் 1 சூழ் மலரே போல , 

அகன்றனன் சுக்கி ரீபனைத் 
தளிரிலே வார்த்த நீர்போல் 

தம்பியைக் கீழே போட்டுச் 
சுருளித்த கதிரோன் போலச் 
சுக்ரீபன் தன்மே லிருந்தான், 

1040 


நடை 


ஏற்றமுள்ள மாயன் இராமசரந் தொடுக்க 
ஊற்றமுள்ள வாலி உடல் துணியப் பட்ட துவாம் . 


விருத்தம் 
நெஞ்சிலே பட்ட அம்பை 

நெடுங்கையாற் பிடித்து வாலி , 
அஞ்சிலை ராம னென்னும் 

அவர்சிலை எழுத்தைக் கண்டு 
செஞ்சிலை வீரா யுந்தன் 

சேவுகத் தனங்க ளெல்லாம் 
துஞ்சுவாய் எந்தன் முன்னே 

தோன்றி நின் றெய்தா யாகில் 


1045 


1 வண்டுகள் 


6 


42 


நடை 
அம்பைப் பிடித்து அவன்வாலி என்சொலுவான் 
உம்பர்க் கரசே ஒளிசூடியோ ! உங்கள் குலம் . 


விருத்தம் 
வாலி தன் மார்பி ருந்து 

மாயனை முனிந்து சொல்வான் 
காலியே மேய்த்த வித்தாய் 

காணடா எந்தன் வீரம் 
கோலியே சரந்தொ டுத்துக் 

குறித்துட னெய்ய வந்தாய் 
வாலி மாரறியு மீதோ 

வந்தவற் கழகி தம்மா . 


1050 


விருத்தம் 
வீரமே செய்ய வந்தாய் 

மேதினி அளந்த மாலே 
தூரமே போந்த பின்பு 

தோகையை இழந்து விட்டாய் 
சோரமே செய்ய வென்றோ 

சொற்பனங் கண்டு வந்தாய் 
தாரமே இழந்தார் தம்மைத் 

தாரமிழந் தார்தாங் குவரோ . 


1055 


தடை 
தார மிழந்தாரைத் தாரமிழந்தார் தாங்குவரோ 
நீராழி பாம்பணையில் தூங்குகின்ற நெட்டூரா ? 
வெல்லேனோ உன் கரத்தில் வில்லைப் பறியேனோ 
எல்லாருங் காண உன்னை என்னெதிரே கண்டே.னாய்க் 1060 


கொல்லாம லுன்னைக் கொடியசினந் தீரேனோ 
வந்தரக்கன் சிக்கெனவே வாலி மயிருடனே 

1 சூரியன் . 2 கொடியவரே . 


43 


அந்தரக்கள் கட்டுண் டிருந்த தறியாயோ 
சொன்ன போர் வெல்லறியாச் சுக்ரீப னுக்காக 
என்னையுங் கொல்ல எழுந்ததோ கையுமக்கு . 


1065 


வெண்பா 


முன்னே எனக்கு மொழிந்தா லவன் முடியைத் 
தின்னே திருமுன்பு சேரேனோ- என்னே 
வலியப் பொருசிங்க மாட்டாதோ கேட்டேன் 
எலியைத் துணை கொண்டா யின்று . 


நடை 


1070 


இந்நா ழிகையில் இலங்கைப் பொடிபடுத்தி 
அந்நா யகியை அழைத்துவர மாட்டேனோ 
என்றுதான் வாலி இராம சரத்துடனே 
நின்று திகைத்து நெடுமால் முகனோக்கிப் 
புழுகார் ! புயத்தரசே போறேனான் என்மகனே 
அழுதான் மிகவாலி அங்குதனைத் தான் நினைந்து 


1075 


அங்கதன் அழுகை 
வாலி மயங்கியழ மைந்தன் கதறிவந்து 
காலில் விழுந்து கதறினர்கா ணம்மானை . 
அந்தப் பலமுடைய ஐயரே யும்மையினி 
எந்தப் பிறப்பில் இனிக்காண்பேன் என்றழுதான் 
மைந்தன் கதறியழ வாலியுயிர் போகாமல் 


1180 


சிந்தை கலங்கிச் சிவனே எனவழுதான் 
வாசப்புவி யில்பறக்க வையத்தார் மக்கள் சுற்றம் 
ஆசைப் பிறப்பை அழியாமல் வைத்திலையோ 
வம்பிட்டு நாடளந்த மாயவனார் தம்முடைய 
அம்புக் கிலக்காய் இருந்தீரோ என்றழுதான் . 


1085 


1 புனுகு மணம் பொருந்திய 


தாரையின் தவிப்பு 
தாராரும் பூங்குழலாள் தாரகையும் வந்தலறி 
ஈரே ழுலக திர ஏங்கி விழுந்தழுதாள் 
தேராத சேவுகனே துந்துமியைக் கொன்றவனே 
காராழி தன்னைக் கடைந்தமுதங் கண்டவனே 
மட்டுறையுந் தோளானே வாளரக்கனைவாலில் 


1090 


கட்டிவைத்த சேவுகனே கண்ணாளா கட்டழகா 
என்று வாரி எடுத்து மடிமே லணைத்தவனே 
குன்றெடுத்த தோளானே குற்றமிவன் செய்தானா 
நன்று நடு வெண்ணாமல் நாரணரே கொன்றாயே . 

விருத்தம் 
மரங்கள் ஏறிக் கனிகள் தின்று 

வாழும் புனத்தே யாமிருந்தோம் 
கரங்கள் கூப்பி எப்பொழுதும் 

கயிலை மலையைக் கைதொழுவோம் 
அரங்கனே எம்மை யாளும் 

இராமனே 
குரங்கையோ எய்ய வென்று 

குறித்து வில்லு வாங்கினீரோ . 


1095 


நடை 


1100 


என்றவர்கள் தான்கூற இராமச்சந்திரருரைப்பார் 
அஞ்சாதே சேவுகனே அறியாமல் எய்தோம் நாம் 
நஞ்சோதி யாணையிந்த நாலுமறை தன்னாணை 
என்னாணை தம்பி இலட்சுமணர் தம்மானை 
உன்னாணை உன்மே லுருவியபுண் ணாத்துகிறோம் . 


... 


... 


... 


சென்று போர் வென்று சினேகமுடன் ஏகுமென்றார் . 

விருத்தம் 
கொம்பிற் றூங்கும் மாங்கனியும் 

கொடிய வருக்கைப் பிலாச்சுளையும் 


1105 


45 


நம்பித் தின்றோம் நாந்திரிவோம் 

நாரா யணனுக் கென்செய்தோம் 
தம்பித் துணையே சாரதியே 

தக்க தறியும் பெரியோனே 
அம்பிற் கிடந்த திருநாமம் 

அடியேன் தலைமேற் கொண்டேனே . 


.. 


1 .. 


... 


நடை 
பட்டங்கட்டிச் சுக்ரீவனைப் பாரித்தார் அம்மானை . 
சீராகச் செங்கோல் செலுத்தி யரசாண்டு 

1110 
தாரகையைப் பெண்டுவைத்துத் தானிருந்தான் சுக்ரீவன் 
அந்நேர மாயவனும் அரிய இலட்சுமணனும் 
முன்னாள மாருதியும் மூவர்களும் தான்கூடி 
அந்தவனங் கடந்து அறுகாதம் போயிருந்தார் 
சிந்தை கலங்கித் திகைத்திருந்தார் மாயவரும் 1115 


தம்பி இலட்சுமணர் தமையனுட னேது சொல்வார் 
வெம்பி முகம் வாடி மெலிந்து இருப்பானேன் 

விருத்தம் 
தினைத்தனை வயிறிலாச் சிற்றெ றும்புகள் 
வனத்திடைத் திரிவதும் வருந்தி யங்ஙனே 
அனைத்துள உயிர்களு மருளு மெங்கனே 

1120 
மனத்துயர் நீங்கின வில்லை மன்னரே. 
எண்ணிய கருமமும் இராவணன் சேனையும் 
கண்ணிமைப் பொழுதொரு கணைக்குப் பற்றுமோ 
அண்ணல்தந் தேவியை அருஞ்சிறை வைத்து 
மண்ணுள்ள போதெலாம் வார்த்தை நிற்குமே . 1125 

நடை 
என்று மனந்தேறி இருவருந்தா னுட்புழுங்கி 
பொன்னிலங்கை புக்களித்துப் பொற்கொடியை மீட்டுவரத் 

இராமன் என்னும் செம்மை சேர் நாமம் " 


46 


தன்னை மன்னர் வந்தழைக்கத் தானிருந்தான் சுக்ரீவன் 
முன்னுமுகில் வேணியனார் மேகவண்ணர் தூதுவிடச் 
சொன்ன தொன்று மெண்ணாமல் சுக்ரீபன் வீற்றிருந்தான் . 

விருத்தம் 
வாரியைக் கடைந்த வாலி 

மார்புறத் துளைத்த அம்பு 
கூரினும் குறைந்த தில்லை 

கொன்று நாமிங் கிருந்தோம் 
தாரகை தனக்குத் தானே 

தாரமாய்த் தந்தோ முங்கள் 
காரியத் தளவே சொல்லீர் 

காதலித் துறவு தானே . 


1135 


நடை 
தந்தமையன் வாலிதனைத் தப்பாமல் கொன்றுவந்த 
அந்தம் பிருக்குதென்றான் அஞ்சி யெழுந்திருந்தான் 
கூட்டி எழுபது வெள்ளம் குரக்குத் தளத்துடனே 
காட்டில் பவுஞ்சுடனே வந்துகண்டான் சுக்ரீவன் 


விருத்தம் 
மெத்தவே மனம கிழ்ந்து 

வேந்தனுந் தம்பி தானுஞ் 
சுற்றனாய்க் கதிரோன் தந்த 
சுக்கி ரீபனைத் தழுவி 

1140 
மற்றநா ளிலங்கை சென் 

எறு 
மாமகள் தன்னைத் தேடிப் 
பித்தனா யிருந்த வெந்தன் 

பின்னது தெளிந்து கொண்டார் . 
வானரங்களுடன் இராமன் கூறல் 

நடை 
எண்ணமில்லா வானரங்கள் இத்தனையும் தான் பார்த்தும் 
பொன்னான மேனியனார் புழுக்கமிகச் சொல்லலுற்றர் . 


47 


1145 


முந்தப் பெருமாள் அனுமான் முகம் நோக்கி 
அந்தக் குமுதன் நீலன் அங்குதனும் சாம்புவனும் 
கானகத்தில் வாழும் கவிக்குலங்கள் தானிருக்க 
வீரச் சிலையேந்தி விதித்தானே வேதாவும் 
மையாருங் கண்ணி மணவாளர் வேதியனாய் 

... பாத்து அனுமான் வாவென் றழைத்து 


1150 


... 


.. 
--- 


.. 


... வாழும் திருவாழி கைக்கொடுத்து 
... சேனை அணியிலங்கை புகலறிந்து 
... கொங்கை மின்னை ஆராய்ந்து 
- தேடி வாருமென்றார் 
... போமென்றார் து தாக 


1155 


... 


அந்நேரந் தானும் அனுமான் எழுந்திருந்து 
மின்னான மாயவரே விண்ணப்பங் கேட்டருளீர் 


விருத்தம் 


சாம்புவ னொருவ னுண்டு தழலொரு குமுதன் உண்டு 
ஓங்கிய பனச நீலன் உரஞ்சொல்ல வசந்த னுண்டு 
ஆங்கிய முசுவும் கரடி எழுபது வெள்ளஞ் சேனை 1160 
ஈங்கிவை இனிதி ருக்க என்னை என் விதித்த தென்றான் . 


நடை 


சொன்னீர் அடியேனும் நானும் போறேன் 
எந்தவகை யாகிலும் நான் எங்கெங்குந் தான் தேடிக் 
கண்டு வருவேன் நான் காயாம்பூ மேனியனே 
அண்டிவரும் பேர்கள் அடியேனுடன் அனுப்பீர் 


1.165 


அந்தமொழி கேட்டு ஆயருமங் கேதுரைப்பார் 
இந்தப்படை வீரரில் எவனடா போறவன் 
அந்தக்கு முதன் நீலன் அனுமானும் ஆதித்தனும் 
இந்தக் கடலுலகில் ஈரேழுந் தானறிய 
பொங்கியசீர் மாலுமப்போ போ கவிட்டா ரம்மானை . 1170 


48 


விருத்தம் 
எழுந்திருந் தனுமன் வந்து 

இராமனை வணங்கி நின்று 
மொழிந்தனர் முகத்தை நோக்கி 

மூலமே கரண மென்று 
அழிந்தனன் இலங்கை வேந்தன் 

அதுதிண்ண மென்று சொல்லிக் 
கழிந்தனன் அடவி யெல்லாம் 

கங்குலில் வந்து சார்ந்தான் , 


நடை 


1175 


நீலன் குமுதனுடன் ஆதித்தனுமே யனுமான் 
மாயனுட ஏவலினால் வந்து பறந்துமிக 
தாயுலகில் ஈரேழும் தப்பாமல் தேடவென் 

று 
கம்பார் குழல்மடவாள் காரிகையைக் கண்டுவர 
சம்பரதம் சொல்லி வழி நடந்தார் தூதுவர்கள் 

... வருந்தான அத்திசையுந் தான்பார்த்து 


1180 


பாதாளம் பூமித் துவாரத்திலே 
திக்குந் திசையும் தெரியாமல் நிற்கலுற்றார் . 
அந்த இருளில் அரக்கி தான் நிற்கலுற்றாள் 
தன்னந் தனியே தவசு நின்றாள் தானரக்கி 
கன்னல்மொழிக் 1 காரிகைதான் கண்ணேறத் தான்பார்த்து 
என்னவென்ன காரியங்கள் தேடிவந்தீர் என்றுரைத்தார் 
நாமகளார் தான் மாயன் நாரா யணன்தேவி 
பூமகளைத் தேடிவந்தோம் பொற்கொடியே என்றுரைத்தார் 
கண்ணைச் சிமிட்டி நின்று காரிகையாள் என்சொலுவாள் 
எண்ணற் கரிய அது இங்கில்லைபோ மென்றுரைத்தார் 1190 


ஏக மனஞ்சிந்தி இங்கேவழி இல்லையென்றாள் . 
அந்நேரந் தானனுமான் அறிவுமிக வுருகி 
எல்லா ரையுங்கூட்டி இராசியங்கள் பேசலுற்றான் 


1 கரும்பு போலும் இன்சொல் 


49 


அல்லாரு மேனி அரக்கிதாம் நம்மைப்போர் 
சொல்லாது சொல்லியவள் குக்கிஷமாய்ப் பேசுகிறாள் 1195 
இதுவோ வாரிதான் எல்லாரும் பாயவென்றார் 
மதுவோ செறிந்திலங்கு மன்னவா மாருதியே 
இந்த இருளில்பாய எங்களுக்கும் வாராது 


1200 


அனுமான் போகமுற்படல் 
அந்த மொழி கேட்டு அனுமானு மென்சொல்லுவான் 
ஏகநினைத்து உள்ளே இமைத்து நொடிப்பளவில் 
போக நினைந்து புறப்பட்டான் தானனுமான் . 
அஞ்சினார் சத்தே அனுமானிட தூதுவர்கள் 
நஞ்சாழி தாண்டி நடக்கமுடியாதென்றான் . 

... நான் நேரிலங்கை புக்கறிந்து 
சீராமன் தேவியரைத் தேடி யடிபணிந்து 


... 


1205 


வெற்றி கொண்டு மீள்வேனான் வேந்தரே மீளேனோ 
என்றவகைக்குச் சொல்லி எழுந்திருந்து நின்றனுமான் 


அனுமன் சபதம் 

விருத்தம் 
ஆண்டா ாைதல் அவனாதல் அன்று சொன்னவன் தானாதல் 
மீண்டா ருண்டாய் மீளுங்கொள் வெற்றி யல்லது 

யான்மீளேன் 
தீண்டா திலங்கையைத் தீயிட்டுச் சீதையைச் சிறைமீ 

ளேனாகில் 1210 
வேண்டா தாளை வேண்டியிருந்த வெட்கக் கேட 

னாவேனே 


விருத்தம் 
அஞ்சினார் போகை போகை 

ஆற்றாதார் போகை போகை 
குஞ்சி வாயமுத முண்ட 

கோழைகள் போகை போகை 


7 


50 


எண்டிசை யிலங்கை புக்கு 

இராகவன் தேவி தன்னைக் 
கண்டியான் மீள்வ தன்றிக் 

கனவிலு மீளே னென்றான் 


1215 


நடை 
தென்னிலங்கை புக்கறிந்து சீராமனிட தேவியரைக் 
கண்டங் கடிபணிந்து கண்குளிரத் தெண்டனிட்டு 
கொண்டு மீள்வேனான் என்றங் கெழுந்திருந்தான் 


விருத்தம் 
சலந்தலை வீரனே கேண்மின் 

சலந்தாவு கைக்கைய மில்லை 
நலந்திகழுங் கோடிய நன்னுதலைத் 
தேடிநானுங் காணே னாகில் 

1220 
மலங்குதல் தசமுகனைப் பிடித்து 

வான்சிறையி லிடுதல் 
இலங்கை யிடந்து கொடு வருதல் 
இரண்டிலு மொன்று தவிரேனே . 

விருத்தம் 
பரிந்து நான் பாய வென்னில் பகலவன் மறைந்து போவன் 
விரைந்துநான் பாய வென்னில் விண்ணவர் வெருவி 

யோடும் 
முனிந்து நான் பாய வென்னில் முழங்கிய கடல்க டப்பேன் 
இருந்த நான் பாய வென்னில் இலங்கையு மழிப்பே 

னென்றான் 

நடை 
சிக்கென்று கொண்டு சீராமசந்திரன் தூதன் 
கொக்கரித்துத் தாண்டிக் குதித்தங் கொருநொடியில் 
அக்கடலைத் தாண்டி நின்றான் அங்கார தாடகைதான் 
புக்கவனுந் தான் திகைத்துப் போகவழி காணாமல் 1230 


1 கடல் . 


2 சீதை . 


3 


இராவணன் . 


4 அங்கார தாரை . 


51 


அனுமனை அங்கார தாரை மறித்தல் 
மின்னாகத் தாண்டி விரைய வருகையிலே 
மன்னாக மென்னும் மலையை மிதித்துவந்து 
அந்த மலையில் நின்று ஆகாசமே பார்த்தான் 
கொந்தலரும் பூங்குழலாள் கோலியே வந்து நின்றாள் 
வான்முட்ட வாயகன்று வயறுகடல் வழியாய்த் 1235 
தான் மட்டு நின்றெதிர்த்தாள் அங்கார தாடகைதான் 


விருத்தம் 
சென்றனன் கரையின் மேலே சீருள இலங்கை பாய 
ஒன்றிய மனத்தி னோடு முரைக்கவே பாய வென்று 
நின்றனன் மேலை வாசல் சிறப்பினைக் கண்டு கண்டு 
நின்றதென் என்று நின்று நகைத்தனன் இராம தூதன் 


விருத்தம் 
வாசலில் சென்ற பின்பு 

வழிதனை விட்டி டென்னக் 
காசமா முகிலே போலக் 

கறுத்துடல் நிமிர்ந்து நின்று 
பாசியே படர்ந்த பல்லும் 

பறியல் போல் வயிறுங் காட்டி 
ஆசினம் போல நின்றாள் 

ஆங்கார தாடகை யென்பாள் . 


1245 


விருத்தம் 
ஓங்கியே நிமிர்ந்து நின்றாய் 

உயர்பெரு நகரிக் கேகப் 
பாங்கினால் வழிகாட் டென்னப் 

பயமின்றி அரக்கி சொல்வாள் 
ஓங்கியே அயோனி புக்கு 

உயர்பெரு வாயிற் பாய்ந்து 
பாங்குடன் பாரில் போகப் 

பண்புடன் வழியு மில்லை . 


52 


நடை 
அந்நேரந் தானனுமான் ஆழிதனை யெறிந்து 
விண்ணாகத் தாண்டி விரைந்து கொடு போகவென்று 


1250 


மைத்து விழிப்பளவில் நீர்முழுகி யேந்தவென்று 
அமைத்த கருங்குழலை அங்கே முகம் நோக்கி 


1255 


விருத்தம் 
எழுமதில் இலங்கை மூதூர்க் 

கெதுவழி மயிலே என்ன 
வழியிது வென்று சொல்லி 

வாய்விரிப் பளவில் உன்னி 
பவள்என் னுடலைப் பேணிக் 

காத்தெனப் புகுந்து வாயில் 
பழுதறப் பாய்ந்து போனான் 

பச்சைமால் தூ த னாங்கே . 
ஆழியும் புகவெ றிந்து 

அந்திரத் தூடு போக்கிக் 
காளியான் வாசல் காக்கும் 

தாரகை வாயிற் பாய்ந்து 
ஆழியான் பள்ளி கொள்ளும் 

பாற்கடல் தன்னில் மூழ்கித் 
தாழுமுன் னாழி தன்னைத் 

தான்கரந் தன்னி லேற்றான் . 


1260 


நடை 
கங்கையிலே வந்தெதிர்த்த கன்னிதனை விட்டகன்று 
அங்கையி லாழிதனை ஆகாசத்தே யெறிந்து 
வாயில் புகுந்து செவியில்புறப் பட்டோடித் 
தோய முழுகிச் சுடராழி தானேற்றான் . 


1 நீர் 


53 


1265 


விருத்தம் 
மண்டலந் திடுதி டென்ன 

மறுகடல் மோதி யோட 
எண்டிசை சுமந்த நாகம் 

யாவரும் வெருவி யோடத் 
தொண்ட வாளரக்கர் சேனை 

சூல்வயி றுடைந்த தென்ன 
அண்டமுங் குலுங்கச் சென்று 

அனும னார்ப்பரித்தான் . 


நடை 
ஏகினான் மூதூர் இலங்கைமா காளிகண்டாள் 
சூதினால் வாரவனைத் துணிக்க அவள் கண்டாளே , 


1270 


விருத்தம் 
எட்டுக் கையாள் நாலு முகத்தாள் உலகீரேழும் 
தொட்டுப் பொறாத சோதி நிறத்தாள் சுடர்க்கண்ணாள் 
முட்டுப் போரில் மூவுலகெங்கும் ... 
கட்டிச் சீறுங் காமபெலத்தாள் கடைச்சமையில்லாதாள் . 


* ...... 


நடை . 
சூலமுடன் வெஞ்சினத்தாள் வந்தெதிர்த்தாள் 1275 
நோக்கினான் சூலமுடன் தன்ளாடிப் போய்விழுந்தாள் 
தாக்கினான் வாளனுமான் .. 
தள்ளாடி நோக்கியவள் தாடையிலே விழுந்தாள் 
அந்நேரந் தானனுமான் அவள் தலையி லேமிதித்து 
மின்னாகத் தாண்டி விரையவே கோட்டைதனில் 1280 


.. 


வண்டு ரூபமாக மதிலிலங்கை புக்கறிந்து 
அந்தரத்தே வந்து அனுமானுங் கண்டுமிகச் 
சந்திரர்கள் சூரியர்கள் தங்க ளொளியுடனே 
முந்தெதிரே வந்து முகங்கண்டா னனுமானும் 


54 


விருத்தம் 
நீருமறி யாமலே நிலவுமறி யாமலே 
பேருமறியாமலே பிறருமறி யாமலே 1285 
ஊருமறி யாமலே உருவுமறி யாமலே 

ஆருமறி யாமலே அரக்கர்பதி புக்கான் 
அனுமன் சீதையைத் தேடல் 
வந்து புகுந்தறிந்தான் வாளரக்கன் பட்டணத்தே 
வெற்றிசெறிப் பட்டணத்தில் நான் தேட வேணுமென்று 


விருத்தம் 
மன்றுக ளிடங்கள் தேடி 

அணிநகர் தெருக்கள் தேடிச் 
சென்று முன் பொருத ழிக்குஞ் 

சேவுகர் தெருக்கள் தேடிக் 
குன்றமர் மடவார் வாழுங் 

குறுந்தெருக்கள் கோ டிதேடி 
மன்றலர் தாம மேவு 

மன்னவர் தெருக்கள் புக்கார் . 


1290 


1295 


நடை . 
மன்றுதெரு வீதியெல்லாம் வந்துமெல்ல ஆராய்ந்து 
சென்று புகுந்தான் சித்திரக்கூடந்தனிலே 
சங்கு முழங்குந் தமிழ்க்கூடந் தான் தேடி 
மங்கல வீதி வகைவகையே தான்தேடி 
ஆடகக் கோவில் அணிமதில்கள் தான் தேடி 
நாடக சாலை நடுத்தெருக்கள் தான் தேடி 
முக்காலும் மூன்று நூறாயிரம் தெருக்கள் தான் தேடி 
திக்காம லெங்கும் தெருத்தெருக்கள் தான் தேடி 
பத்துத் தலையுடையான் பட்டணத்திலுள்ள தெரு 
அத்தனையுந் தேடி ஆரனங்கைக் காணாமல் 


1300 


1 தங்கக் கோயில் 


55 


வாடிமனந் தளர்ந்து வண்டுரூபமாக எங்கும் 
தேடியலுத்துத் திகைத்து நின்று தானனுமான் 

விருத்தம் 
கருதி நாழிகையில் பாயக் 

காலனும் வெருவி யோட 
அரியதோர் தூதன் றானும் 

அரக்கம்தர் பதியி லேகி 
ஒருவனே ஒருபன் னீரோ 

சனைதெரு வும் ஆராய்ந்து 


1305 


... 


நூறாயிரந் தெருவும் தேடினான் . 


1310 


1315 


அந்த வுருமாறி அனுமான் மறுவுருவாய் 
வந்து புகுந்திருந்தான் வாளரக்கன் பட்டணத்தே 
வட்டமதில் கடந்தான் மாணிக்கவாசல் புகுந்தான் 
முட்ட மணிமுத்தின்படி வாசல் தான் கடந்தான் 
சிந்தைத் துயரால் திகைத்துத் திகைத்து நின்று 
அந்தப் பவளம் அழுத்தியவா சல்புகுந்தான் 
மின்னும் படிவாசல் வெள்ளிப் படிகடந்தான் 
பொன்னும் படிவாசல் புகைபோலப் புக்கறிந்தான் 
ஆராய்ந்து எங்கும் அடவடவே தான்தேடிச் 
சீராய்ந்த மால்மலர்ந்த சிங்கா சனம்புகுந்தான் 
உறங்கும் இராவணனைக் காணல் 
பட்டு மேற் கட்டிப் பவளத்தாற் கால்நாட்டி 
முட்டமணி மண்டபத்தே முத்தா லிடையழுத்தி 
மாணிக்கம் நின்று வயிர விளக்கெரிய 
சாந்து புழுகுபன்னீர் சந்தனமும் குங்குமமும் 
சேந்த மலரணைக்கே சித்திரவித் தாரமுடன் 
வெள்ளிவளைக் கையாரும் வேந்தன் இராவணனும் 
பள்ளிகொள்ளும் பாவனையைப் பார்த்து நின்றான் 

காணனுமான் 


|| 


1320 


1325 


56 


விருத்தம் 
ஒருபது முடி தனி லொளிவிடும்படி 
கருதுவா வாயினிற் கணையி றந்தது 
இருபது புயந்தனை வண்ணப் பாற்குமேல் 
பருவரை இருபது படிந்த தொக்குமே . 


நடை 
ஒருபது சென்னி ஒழுகிய செம்முகமும் 
இருபது தோளும் இலங்கை மன்னன் கைத்தலமும் 
பருவரைக் கொக்குமென்று பார்த்து நின்றான் காணனுமான் 


உறங்கும் மண்டோதரியைக் காணல் 
வண்டாடும் பூங்குழலை வாய்த்ததொரு பெண் கொடியை 
அண்டியே தான் கடந்து ஆனதொரு பெண்ணரசை 
வண்டோதரி தனையும் வாகுபடப் பார்த்து நின்று 
எண்டிசையு மெண்ணும் இயலான மாருதியும் 
ஆரிவளோ என்று அனுமா னறியாமல் 

1335 
வாரியிலே கண் துயிலும் மாயனுடை தேவியரோ 
சந்தய மென்று சலித்து நின்றான் தானனுமான் 
கொந்தார் குழலியரைக் குறித்து நின்று தான் பார்த்து 


விருத்தம் 
பூங்குழல் அலைந்து சோரப் 

பொருகயல் பீளை பாயப் 
பாங்கினால் பழுதி லாத 

பவளவா யினது காட்டி 
சங்கினிக் கிடந்த வாறு 

இவலுடை மங்கை யென்ன 
ஓங்கிய உடைவா ளேந்தி 

ஒளிமுடி அறுக்கச் சென்றான் 


1340 


1 கடல் 


2 சந்தேகம் 


3.கண் 


57 


நடை 
கொண்டை சரிந்துவிழக் கொடுவாய்கள் நீர்வடிய 
வண்டோ தரியாட்கு வாள்விழிகள் பீளையிட 
கண்டவர் தா மல்லவென்று கண்ணாலும் பாராமல் 


1345 


இராவணனைக் கண்டனுமான் கொல்ல நினைத்தல் 
திடுக்கமற நின்றனுமான் சீராவைத் தானுருவி 
படுக்கை இராவணன் தன் பத்துத்தலை பிளக்க 
எடுத்து முடியை அறுக்கவென்று எண்ணியபின் 
பாரெழு மிந்தரக்கன் பட்டணத்தி லுண்டான 
சீரழகு குன்றுமென்று செப்பினதை விட்டகன் 1350 
ஆரா அமுதாழ்வார் அவனிமுழு தளந்தார் 
சீராம பாணம் திகைக்குமே என்று சொல்லி 


விருத்தம் 
என்றவன் எழுந்தி ருந்து இருபது தோளி னானைத் 
துன்றமன் செய்து விட்டால் சுகிறுத மாம்என் றெண்ணிச் 
சென்றதோ இராமர் மார்பில் விதிவழி படுவ தென்று 1355 
நன்றல்ல கொல்வ தென்று நனவிலே வினவி மீண்டான் 


நடை 


எண்ணி யிராவணனை இப்போ முடியறுத்தால் 
மண்ணை யளந்தார் மனதுக்கு வாராதே 
முட்ட மணிமுடியான் மூண்டனுமான் கை நெகிழ்ந்து 
எட்டிவைத்து மீளவந்தான் ஏந்திழையைக் காணவென்று 
மண்டபத்தை விட்டு மனது மிகத்தெளிந்து 
திண்டுமிண்டு செய்யும் திசையாள ராவணனும் 
பூசுமிகச் சாந்தும் புழுகுசவ் வாதுகளும் . 
வாசமுள்ள சந்தணமும் மற்றுமுள்ள பன்னீரும் 
சேர எடுத்துத் திமிர்ந்தா னனுமானும் 

1365 
இருந்த விடம்விட்டு இக்காவில் செல்லவென்று 
சந்தனஞ்சேர் தோப்பதனில் தான் சென்று தேடலுற்றான் . 


00 


58 


மட்டுற்ற சோலை வனக்காவுந் தான்தேடி 
அட்டதிக்கு மென்றும் அசோக வனத்தருகே 


சீதையைக் காணாத அனுமான் தண்ணீர் எடுப்பவளை 
வினவுதல் 
விண்ணில் முகில் சொரியும் மேற்றுங் குளக்கரைக்கே 1370 
தண்ணீ ரெடுக்கவந்த தையல் நல்லா ரைக்கேட்பின் 
அந்நேரந் தானரக்கி அனுமானுக் கென்சொல்லுவாள் 
சந்திரருஞ் சூரியருந் தானவருங் காணாத 
இந்திரனை வென்ற இலங்கை நகர்க் காவலர் தான் 
பொன்னிலங்கை யுள்புகுந்து பூங்காவில் வந்தவ நீ 1375 
மன்னன் நீ யாரெனவே வகைவகையே சொல்லுமென்றாள் . 
கானகங்களிலேயிருந்து காய்கனிகள் தானருந்தி 
மீனைவென்ற கண்ணாளே மெல்லியரே கேட்டருளீர் 
மூவுலகும் மெச்சும் முடிவேந்தர் கொண்டாட 
பூவலோகத் திருந்த பூமகளைத் தானெடுத்து 

1380 


வந்தான் இராவணன் தான் என்றுரைத்தார் மானிலத்தோர் 
எந்தலோ கத்தாளோ என்றறிய வந்தோங் காண் 
அரக்கியின் மறுமொழி 
அந்த விசாரம் அவள் செவியில் கேட்டு நின்று 
கொந்தலரும் பூங்குழலாள் குரக்கரசனே கேளாய் 


விருத்தம் 
கற்பக நெருங்கிவெகு அச்சரவில் பிண்டி 

காரகில் மராமரம் அடர்ந்ததொரு காவில் 
பொற்புற மலர்ந்தபுது மா தலியர் தன்னை 

புக்( க ) நிரை சூழவன யோகவ னருகே 
விற்பன அரக்க மடவார்கள் புடைசூழ 
வெண்மதி பெரும்பகல் விருந்ததென 

வென்றோர் 
அற்பக மெனத்தனியோ ராயிழை யிருந்தாள் 

அவருடைய பூமகளென் றாரு மறியோமே . 


59 


நடை. 
தண்ணீ ரெடுக்கவந்த தையல் நல்லாள் சொற்கேட்டு 
எந்தம் பிராட்டி யிருக்குமிட மறிந்து 


1390 


சிந்தை மகிழ்ந்தனுமான் சீர்பாதங் காணவென்று 
வந்தே அசோக வனம்புகுந்தா ரம்மானை 
அந்தமலர்க் காவுதனில் அங்கங்குந் தான் தேடி 
நின்று திகைத்து நெடுமூச்சுத் தானெறிந்து 
கன்றி மனமேங்கிக் கலங்கிமிக விருந்தான் 


1495 


அசோகவனத்தில் காணாத அனுமன் துயருறல் 

விருத்தம் 
சென்றுதான் திருவைத் தேடிப் 

புலம்பினான் அனுமான் காணான் 
கன்றிய மனத்தி னோடும் 

காற்றதன் மைந்தன் தூங்கச் 
சென்று நீ திருவைத் தேடிக் 

காண்பை நீ காவி லென்று 
கன்றிய மனத்தி னானும் 

சொற்பன ? மொன்று கண்டான் . 


நடை 


கண்ட வுடனே கருகி முகம்வாடித் 

1500 
தெண்டிரைசூழ் வையமுள்ள தேன்மொழியே மாதாவே 

விருத்தம் 
பொன்னே ரனையதிருப் புயத்தில் 

புகுந்திரு வேபூங் கொடியே 
மின்னே ரனைய இடையாளை 

வேத முதலோன் பெருந்தேவி 
அந்நேரிழையும் பெற்றெடுத்த 

அல்லி மலரில் மிகவாழும் 


1 வாயு புத்திரன் அனுமான் 


1 கனவு 


60 


பொன்னே மணியே மரகதமே 

புலையன் நகரில் புகுந்தாயே . 


1505 


போயவனிலங்கை புக்குப் 

பூவன மெங்குந் தேடி 
மாயன தேவி தன்னை 

வனத்தினில் காணத் தேடித் 
தீயொரு நான்கு மூன்றும் 

திசைகளும் நின்ற தித்துப் 
பேயொடு கணங்கள் காக்கும் 

புதுவனம் தன்னில் வந்தான் . 


சீதைக்குத் திரிசடை ஆறுதல் கூறல் 
அவ்வளவி லங்கே அசோக வனத்திருந்து 

1510 
செவ்விள நீர்க்கொங்கைத் திருச்சடையாள் 

என்சொல்லுவாள் 
மேற்கே ஒருகெவுளி மெல்லியலே சொல்லுதுகாண் 
வாக்குள்ள மாதாவே மனஞ்சலிக்க வேண்டாங்காண் 
என்று திருச்சடைதான் இயம்பினாள் மாதாவுக்கு 
நன்று திருச்சடையே நல்லதோ யிந்நிமித்தம் 1515 

விருத்தம் 
காலைப் பொழுதில் தென்திசையில் 

கருதுங் காக்கைக் குரல் நன்று 
மாலைப் பொழுது குடதிசையில் 

மதுரப் பல்லி வரவுசொல்லும் 
சோலைத் திசையில் குயில்கூவும் 

சொலாம் கூடுமதியம் கூடியதே . 


... 


... 


... 


நடை 
பருதி யெதிர்வாசல் பல்லிபலன் சொல்லுகையில் 
நிருதர் பதியழியப் போகுதென்றாள் நேரிழையாள் 1520 

1 பல்லி 2 அரக்கர் நகர் . இலங்கை நகர் 


61 


மலங்காத பட்டணமும் மற்றுமுள்ள மாநகரும் 
இலங்கை முழுதும் எரிகொழுத்தப் போகுதென்றாள் 
தலத்தில் அரக்கர் தலையுருளப் போகுதென்றாள் 
குலத்தியல் மங்கிக் கொடுந்தீப் பறக்குமென்றாள் 
அல்லைப் பொருங்குழலாள் அந்தத் திருச்சடைதான் 


1525 


நல்ல விசயம் நமக்குவரப் போகுதென்றாள் 
இந்நா ழிகையில் இராமச்சந்திரன் தூ தன் 
பொன்னாழி கொண்டுவரப் போகுதென்றாள் பூங்கொடியும் 
கன்னல் மொழியாரே கமலத் திருமகளே 
அன்ன நடையாரே அஞ்சாதே சொல்லுமென்றாள் 1530 


சீதையை அனுமன் காணல் 
கேட்டு மகிழ்ந்து கிளிமொழியாள் பெண்களுடன் 
வாட்டந் தவிர்ந்து மனங்குளிர்ந்தா ரம்மானை . 
தாழுங் குழலாளைத் தண்டா மரையாளைக் 
கான மயில்கள் விளையாடுங் கானகத்தே 
தேன்மொழியாள் வாழும் செழுங்கா னகந்தனிலே 


1535 


மானனைய கண்ணாள் மலர்மகளார் பார்த்தே 
பொன்னான பூங்கிளிபோல் பெண்கள் புடைசூழ 
மின்னா ரிடையாரும் வீற்றிருந்தா ரம்மானை . 
ஆரிவளோ என்று அனுமா னறியாமல் 
பாரமுலைப் பெண்ணங்கைப் பார்த்து நின்றான் தானனுமான் . 


விருத்தம் 
சென்றனன் வடகீழ் மூலைத் 

தேவி வீற்றிருக்கு மந்த 
அன்றியே சோலை யான 

அயோகமன் வனத்தில் புக்கு 
நின்றுதான் முகிலை ஒத்து 

நெடியதோர் மரத்தில் பாய்ந்து 
சென்றனன் எங்கும் தேடித் 

திருவினைக் காவில் கண்டான் . 


62 


1545 


வாலது முறுக்கிக் கொண்டு 

மரந்தனை ஏறப் பார்த்துக் 
காலொடு கவடு தற்றிக் 

கண்டனன் யோகந் தன்னில் 
மேல்வரும் கொம்பை விட்டு 

மெல்லமுன் நடந்து சென்று 
வானிடை ராம தூதன் 

வந்தனன் என்று சொன்னான் . 


மண்டோதரி கண்ட கனவைக் கணவனிடம் கூறல் 
அவ்வளவி லங்கே அரக்க னவன் தேவி 
வட்டமுலைச் சடையாள் வண்டோதரி என்சொலுவாள் 
எத்திசை யும் வென்ற இலங்கை இராவணனே 
கொத்தவனே இன்று கொடியகனாக் கண்டேன்காண் . 
கோலி மதிலுடைய கொற்றவனே என்னுடைய 
தாலி சிதறித் தரையில்விழக் கண்டேன் நான் . 
எந்நில மெண்ணும் இலங்கை இராவணனே 

1555 
அம்புவியோர் எண்ணும் அரக்கர் குலத் தரசேஉன் 
தம்பியர்கள் பட்டுத் தலத்தில் விழக் கண்டேன் நான் 
அந்தரத்தோர் மெச்ச அறச்சமத்த னாயிருக்கும் 
இந்திர செயித்தும் போய் இறந்துவிடக் கண்டேன் நான் 
தலங்கள் முழு தெண்ணுமந்த தளவேந்தே யுன்னுடைய 
இலங்கை முழுவதும் எரிகொழுந்தக் கண்டேன் நான் 
மாறான மன்னா மணவாளா உன்னுடைய 
வீறான வாசல் வெளியறக் கண்டேன் நான் 
சேத்தமுள்ள புகழானே தென்னிலங்கைக் காவலனே 
ஏத்தமுள்ள வாழ்வும் இறங்கலிடக் கண்டேன் நான் 1565 
முகிலே நிகராய் முழங்கு நகரியெல்லாம் 
பகலே நரியோடிப் பாழ்கிடக்கக் கண்டேனான் 
அங்கே யிலங்கை அரக்க னவன் தேவி 
கொங்கைப் புயத்தாளே கொடியகனாக் கண்டபின்பு 
இதுக்கு வகை செப்பும் இலங்கைக்கு ராசாவே 

1570 


63 


கேட்ட இராவணன் சீதையை நாடி அசோகவனஞ் 
சேறல் 
அதிமதரம் பேசி நின்ற அன்னமே நீ கேளாய் 
சனகரனார் பெற்றெடுத்த சீதையி லட்சுமியைக் 
கனகம் பொதிந்ததொரு கண்ணான வாழ்மயிலே 
உன்னை யகன்றுவிட்டு உலகளந்தோன் தேவியரைக் 
கன்னல் மொழியாரைக் கலந்தணையக் கண்டதென்று 1575 


அந்நேர மேயெழுந்திருந்து ஆனவி சாரமுற்று 
பண்சேனை சூடிப் பலகீர்த்தி நின்றதிரப் 
பெண்சேனை யோடே பிரியத்துட னே நடந்து 
வந்தான் இலட்சுமியை வைத்த அசோகையிலே 
செந்தா மரையான திருச்சடையைத் தானழைத்து 


1580 


நொந்தான் அரக்கன் மகளை முகம் நோக்கி 
குன்றெடுத்த தோளானும் கோபித்தான் தன்மகளை 
அன்றுமுதல் விபூஷணர்போல் உடந்தைநீ யவட்கு 
அன்றே அழைத்துவரச் சொன்னே னறிந்திலையே 
இன்றே அழைத்துவாரீர் என்றான் இராவணன் தான் 1585 


அருவார்த்தை சொன்னீரே அய்யரே பாருமினி 
திருவார்த்தை சொல்லித் திருவை மனந்திருத்தி 
ஒருவார்த்தைக் குள்ளே அழைத்தோடி வாரேன் போம் 
போன பிறகு புறப்பட்டு நின்றனுமான் 
ஆன விசாரம் விசாரித்தா ரம்மானை . 

1590 


வண்டலந்த சோலை மரந்தலையில் மீதேறி 
புண்டரிகக் கண்ணன் புவியளந்தான் தன்கீர்த்தி 
மின்னுமுகில் வேதியனார் வேதக் கவியனுமான் 
பன்னு தமிழ் தெரிந்து பாடலுற்றா ரம்மானை 
எண்ணு மிலட்சுமியார் எத்திமுகம் பாராமல் 


1595 


வண்டார் குழலாட்கு மாயவனார் தூதுவிடத் 
தொண்டாக வந்தனுமார் தோன்றியது உரைத்தார் 


64 


விருத்தம் 
காகத்தின் கதை ஒன்றைச் சொன்னார் அந்தக் 

காகுத்தன் திருநாமம் கழறச் சொன்னார் 
மோகத்தால் மூக்கரிந்த வண்ணஞ் சொன்னார் 

முலைக்கச்சு நெகிழ்ந்தபடி மொழியச் சொன்னார் 
நாகத்தின் மேல்துயின்ற வண்ணஞ் சொன்னார் 

நாராயணா வென்ற நாமம் சொன்னார் 1600 
பூகத்தின் கீழிருந்த வண்ணஞ் சொன்னார் 

பூமகளே எனக்கொன்றைப் புகன்றி டாயே . 
அனுமன் இராமதூதனாயின் சீதை அழைத்து 
வரச்சொல்லல் 

விருத்தம் 
என்ற சொல் கேட்ட போது 

இலட்சுமி தானும் பார்த்து 
அன்றியே அருகி ருந்த 

அரக்கி தன் முகத்தைப் பார்த்துச் 
சென்றவன் பக்கலே போய்ச் 

சிறந்த நல் வார்த்தை கேட்டு 
நன்றெனத் தூத னானால் 
நலத்துட னழைத்து வாராய் 

1605 
திரிசடை அனுமனை அழைத்துவரல் 


நடை 
அந்நேரஞ் சென்று அரிய திருச்சடைதான் 
மண்ணையுண்ட நாரணன் தான் வரவிட்ட தூதுவனே 
வந்தகுணம் தன்னை வாகுபடச் செப்புமென்றாள் 

விருத்தம் 
அரக்கிதான் பக்கல் வந்து 

ஆரடா அருகில் வந்தாய் 
குரக்குவா னரமே சொல்லாய் 

என்றவள் கூறக் கேட்டு 


1610 


65 


இரக்கமொன் றின்றி வாழும் 

இராவணன் தன்னைக் கொல்லப் 
பரக்கமுன் தூது விட்டான் 

பார்த்திபன் இராம னென்றான் 
என்ற சொல் கேட்ட போது 

ஏங்கியே அரக்கி தாலும் 
துன்றிய இலங்கை மூதூர்ச் 

சோலையில் வந்து புக்கு 
நன்றல வார்த்தை சொன்னாய் 

நாக்கினைப் பிடாரி வாங்கி 
வென்றி சேர் வானுலகத் தேற்றி 

விடுவனே ராவ ணன் தான் 
அப்படிச் சொல்ல வேண்டாம் 

அறிவுடைத் தூதா வென்று 
செப்புவ துண்டே யாகில் 

சேவடி அணுக வாராய் 
விற்படி இராம னான 

விண்ணவர் கோமா னெங்கே 
தப்பிவா இளைய வில்லி 

தன்னுட தூதன் வாராய் 


1615 


1620 


அனுமன் சீதையிைடம் கூறல் 
வந்து நின்று தெண்டனிட்டு வாய்புதைத்து என் சொல்வான் 
எந்தனுட தாயே என்னுடைய விண்ணப்பங்கேள் 


விருத்தம் 
அல்லிமாதே அருணை வில்லியின் 

அருளினாலே அனுமா னென்பேர் 
வில்லி தூ தன் நின்னடி யான் 

மெல்லமெல்லக் கண்டு தேறும் 
கண்ட மான்பின் போன 

கருணை வள்ளலுடைய தேவி 


1625 


9 


66 


அண்டமெல் லாம் எந் தாயே 

ஆழி யிந் தா ஆழி யிந்தா . 


செந்தா மரையில் வாழுகின்ற 

திருவே சினகான் மாமகளே 
பைந்தா ரிராம னுமைப் பிரிந்து 

பழைய காலத் திருந்தான்காண் 
கொந்தா ரிராமன் புயத்தில் 

கூடு மின்னே கோமளமே 
கந்தா அயோவனத் திருந்த 

எந்தாய் ஆழி எந்தாயே . 


1630 


ஆழியை வாங்கிக் கொண்டு 

அருளுடை ராமன் தேவி 
தாவியே முகத்தில் கொங்கை 

தன்னில்மே லணைத்துக் கொண்டு 
காழியான் செய்த பாவங் 

கடியதோ காவில் செந்தேன் 
வாழியே ராமன் பாதம் 

வாழியே இளைய வள்ளல் . 


சீதை அனுமானிடம் செப்பல் 


1635 


ஐயன்வர விட்டதிரு ஆழிமோ திரத்தைத் 
தும்பிக் கருங்குழலாள் கண்டு துயர் நீங்கி , 
நம்பி மனங்குளுந்து நாச்சியார் நன்றாக 
ஆதரவு கேட்டு அனுமான்வா என்றழைத்து 
ஆதரவு கேட்டு மகிழ்ந்திருந்தா ரம்மானை . 
மோதிரத்தை வாங்கி முலைமே லணைத்துக்கொண்டு 


1640 


அன்று பெருமாள் அழகு மிதிலையிலே 
வென்றிச் சிலைக்கையால் வியாகம்பண் ணவரவே 
அன்று இடத்தோளும் இடக்கண் துடித்தாப்போல் 


1 கணையாழி ( மோதிரம் ) 


2 திருமணம் 


67 


இன்று திரு வாழிவர இடக்கண் துடித்ததென்றாள் . 
என்கை பிடித்த முழுத்தம் போ லெம்பெருமான் 


1645 


உன்கை பிடித்தார் உடனிருக்க நீயும்வந்தாய் 
சிலையிற் புகழான் சினகரற்கு நன்மகளாய் 
நிலையிற் புவியளந்து நீண்டாற்குத் தேவியுமாய் 
வலையிற் புகுந்ததளி மான்போல் சிறையிருக்கத் 
தலையில் விதிப்படியே தப்பாது தானனுமான் 


1650 


அந்தப் பெருமாள் அரிய மொழி கேட்டு 
இந்தக் கடல் கடந்து எழுநூற்றுக் காதவழி 
வந்தபடி சொல்லெனக்கு வாழு மனுமானே 
காவலர் சொற்கேட்டுக் குந்திக் கடல்கடந்து 
தேவரீர் சீர்பாதம் சிந்தையுள்ளே தானினைந்து 


1655 


வந்தேன் வழியடிமை செந்தா மரையாளே 
பாகாரு மென்மொழியாள் பார்த்தங் கனுமானை 
வாகாரும் செயத்தோடே சென்றுவாருஞ் சேவுகனார் . 
சாகாமல் என்றும் சமத்தனாய் நீயிருப்பாய் 
என்று மிகவாழ்த்தி இயல்புடைய மாதாவும் 

1660 
கன்றி மனமழன்று காரிகையாள் என்சொலுவாள் 
காராரு மேனிக் கருணா கரருமென்னை 
நேராகச் சற்றும் நினைப்பரோ நெட்டூரா . 
என்னெஞ்சு தானும் கடைஞ்சல் படு துயரம் 
வன்னெஞ்சு வந்தறிய மாட்டாரோ வாழனுமான் 1665 

கம்பொன் னானேன் அறவே மிகமெலிந்து 
தண்டா மரைபுனைந்த மேகவண்ணர் தம்முடைய 
திண்டோளில் சென்று சேர்வேனோ நானனுமான் . 
விண்ணோர் புகழவரும் மாயவரைக் காணாமல் 
கண்ணே துயிலாமல் காவுதனி லேயிருந்தேன் 1670 
வருத்தம் வியாகுலங்கள் மாயவனா ராவாராய் 
இருக்க முடியாது இயலனுமான் நீகேளாய் 

1 முகூர்த்தம் 


68 


1675 


இந்த வனத்தில் தனியிருந்தேன் இன்றளவும் 
வந்துசிறை மீளாரேல் வானாள் தனைமாய்ப்பேன் 
ஆழி யுலகளந்த அச்சுதனார் தம்முடனே 
வாழு மனுமானே வந்தபடி சொல்லாய் நீ 
உன்னுடைய பாதம் ஒருநாள் மறவாமல் 
என்னுடைய தாயே இயம்பினேன் கண்டீரோ 
அவ்வார்த்தை கேட்டு அரியதொரு மாதாவும் 
மெய்வார்த்த மாருதியே மேவு மனுமானே . 


1680 


விருத்தம் 
மைவண்ண நீர் ததும்ப வாணிலவு 

பரந்தெறிப்ப வாடை வீசு 
இவ்வண்ண நெடுங்காலந் தனியிருந்து 

வாடுவதிங் காரை நோவேன் 
செவ்வண்ண நகையாரைத் திருமேனிக் 

குரியாரைப் பிரிந்து போந்து 
இவ்வண்ணம் படுவாயென் றிறையவனும் 

தலையோட்டில் எழுதி னானோ 


1685 


அனுமன் தன்னொடு வருமாறு அழைத்தல் 
அஞ்சாதே தாயே அரக்கர் பதியழிக்க 
மஞ்சா ரழகாக வருவார்காண் வாணுதலே 
ஆயன்பால் இப்போ அடியேன் கொடுபோறேன் 
மாயன்பால் என்னுடனே வாரீரோ மாதாவே 
செப்பரிய எங்கள் திருமால் விடுதூதா 
எப்படி என்னைக் கொடுபோவா யென்மகனே 


1690 


விண்ணுற நிமிர்ந்து விசும்பை முட்ட நின்றனன் காண் 
சுண்ணுற வேதக்க கவியனுமான் தானுடலை 
விண்ணுற வோங்கி மிகவளர்ந்து காட்டலுற்றான் 
சீதை மறுமொழி 
கண்களிக்கக் கண்டு கமலத் திருமகளார் 
பெண் தலைக்கு நல்ல பெருமாள் எழுந்தருளி 

1695 


69 


இரத்தங் குதிகொள்ள ராம சரத்தாலே 
அரக்கர் குலத்தை அறுத்தால் வருவேன் நான் 
என்றார் இலட்சுமியாள் எழுந்திருந்து தெண்டனிட்டான் 
நின்றான் அனுமான் நெடுநேரம் வாய்புதைத்து 
என்னிலமும் எண்ணும் யான்வந்த காரியங்கள் 1700 


தென்னிலங்கை வேந்தன் அறியா தினிதிருந்தார் 
இந்த உலகு தன்னில் யாரறிவா ரென்றுசொன்னான் 
அப்போது மாதா அருமருந்தே வாரிதியே 
இப்போது தோப்பில் இராசகா வலருண்டு 
என்று சொன்னாள் மாதாவும் இயலனுமான் ஏது சொல்வான் 


கொன்றுகுடல் பிடுங்கிக் கோவென் றபயமிட 
துன்றுமலர்க் காவைத் துணித்திடுவேன் மாதாவே 


1710 


சீதை கூற அனுமன் வனத்தை அழித்தல் 
அந்நேரம் மாதா அனுமானைத் தானழைத்து 
இந்நேரம் பூங்கா வனத்தை அழியுமென்றார் 
ஏவினாள் மாதர எழுந்தமர முள்ளதெல்லாம் . 
தாவினான் அனுமான் மரங்கள் தவி டாக்கலுற்றான் 
வந்தே அசோக வனத்தை அழிக்கலுற்றார் 
சந்தனங்கள் மாமரங்கள் தருபலா உள்ளதெல்லாம் 
அரங்கன் விடுதா தன் அந்தமலர்க் காவுதனில் 
மரங்கள் பிடுங்கி மண்மே லெறியலுற்றான் . 


1715 


விருத்தம் 
கருத்தினா லும்பிலத் தினாலும் கரியமா லரங்கன் தூதன் 
உரத்தினால் உலக மெல்லாம் வாலிலே வலித்துத் தூக்கித் 
திக தமால் இலங்கை வேந்தன் திகைப்பட்ட மரங்க 

ளெல்லாம் 
பலத்தினால் போர்த்து வைத்தான் பிரமசாதி ! அனுமான் 


தானே 


1720 


நடை 
ஓங்கி யெழுந்து உயர்ந்து மெத்த உன்னிமுந்து 

1 பிரம்மச்சாரி 


70 


தாங்கு மரங்களெல்லாம் தான்மாள வேபிடுங்கி 


விருத்தம் 
மாவொடு கமுகு தென்னை 

மராமர இலுப்பை புன்னை 
வேரொடு விருட்சம் வில்வம் 

சந்தணம்பலா உள்ள தெல்லாம் 
கோவென இலங்கை மூதூர்க் 

குன்றடு மலைக ளாகத் 
தோளொடு தோள்கள் சிந்தித் 

துணித்தான் மரங்க ளெல்லாம் 


1725 


வனம் அழிந்தமை பற்றி அாக்கர் முறையிடல் 
பட்டனன் சுகேச னென்று பந்தணர் படையி லோர்கள் 
கெட்டபோ ராழி யோடிக் கீழிரு மிலங்கை நோக்கி 
மட்டவிழ் காவைக் காத்த மன்னவன் மடிந்தா னென்று 
முட்டவே வேந்தர் கேட்க முறைமுறை யிட்டுச் சொன்னார் . 
காவெலா மழிந்த தென்று கரியொடு புரவி தேர்கள் 1730 


ஏவலாய்ச் சுகேசன் விட்ட இவையெல்லா மடிந்தா ரென்று 
நாவினாற் சொல்லக் கேட்டு நாயகன் காவல் வைத்த 
கோவினாற் பட்டா ரென்று கூறியே முறைக ளிட்டார் 
பட்டவர் மீள மற்றப் படாதவர் சிலபே ரோடி 
முட்டமுன் விட்ட சேனை முடிந்ததே குரங்கின் கையால் 


நட்டு நீர் பிறக வேணும் நால்வரு நீயு மின்றித் 
தொட்டவ னிவரோ வென்று தொடந்தெதிர் பொரவல் 

லாரே 
இருபது புயமும் மார்பும் இலங்கிய மகுடம் சூட்டும் 
ஒருபது தலையி னானே உம்பர்கோ ளரியே கேளாய் 
பொருவது குரங்கே யாகில் போர்வலி யரக்கர் மாளும் 


ஒருபொழு திருக்கு மாகில் உனக்கு நன் றல்ல கண்டாய் 
ஓடி யொருவன் ஒருபத்துத் தலையர்முன் 


71 


வாடி மனந்தளர்ந்து வாய்புதைத்தங் கென்சொலுவான் 
வனங்காவ லாளிகளும் வந்தவந்த சேனையெல்லாம் 
பூங்காவை வன்குரங்கு பொடிப்படுத்தி விட்டுதென்றான் . 1745 


அனுமனை அழிக்க இராவணன் படையனுப்பல் 

விருத்தம் 
மண்ணொடு விண்ண திர்ந்துமந்திர வாளைச் சுத்தி 
கண்ணொடு கோப முற்றுக் கண்டனன் அமைச்சர் தன்னை 
எண்ணிய கரும மேட்டில எனக்கெதிர் குரங்கோ வென்று 
பண்ணிய பத்து வெள்ளம் படைதனை ஏவி னானே .. 
சென்றது சேனை தானும் சினத்துடன் கொதித்தெழுந்து 
கன்றினர் திகைத்து நின்றார் கரத்துறு மைந்தன் தானும் 
வென்றல மரம்பிடுங்கி வலந்தனன் நாவி னாலே 
கொன்றனன் ராம தூ தன் கொற்றவர் சேனை யெல்லாம் 
பாறை யிடந்தா னிலங்கைமுற்றும் பகலு மிரவுந் 

தெரியாதே 
ஆரோ அசோக வனமழிக்க அழிக்குங் குலங்க 

ளைப்போட்டுக் 1755 
கோவென் றரக்கர் கூப்பிடவே கொன்றான் ராமன் 

விடுதூதன் 
ஓவென் றலறி ஒலிட்டார் இறையோ முறையோ 

முறையோவே 


அனுமனை அழிக்க அக்க குமரனை அனுப்பல் 
அந்தரக்கன் மந்திரிகள் அக்கிச குமரனையுமழைத்து 
வந்த குரங்கு வலுமான மேபேசிப் 
பூங்கா வனமழித்துப் போனபடை யுஞ்செயித்துப் 


1760 


பாங்கா யிருந்து படையழிக்கும் புன்குரங்கை 
மண்ணு விண்ணும் நின்றதிர வந்துடனே சென்று நின்று 
நின்னுடைய சேனைகளும் நீயுமுட னேசென்று 
நெருக்கிப் பிடித்து நறுக்கிவிட்டு வாருமென்று 
விருப்பமுடன் அக்கிஷனை விறசஏவி விட்டான் 1765 


72 


அப்போது அக்கிஷனும் ஆனபரி தேரேறிக் 
கோல இலக்கணனும் குமாரனெழு மந்திரியும் 
சோலை வளைந்து பிடிக்கவனைச் சூழ்ந்து கொண்டார் . 
சூழ்ந்தபெரும் படையைச் சூறாவளியாகப் 
பாய்ந்தனுமான் சேரப் பற்கடித்துக் கொல்லலுற்றான் 1770 


விருத்தம் 
சந்திரனை வெயிலோனை ஏவல் கொள்ளும் 

தறுகண்ணான் பெருங்கோபம் தன்னைக் கண்டு 
மந்திரிகள் எழுவரும் போய்த் தேரி லேறி 

வஞ்சநெடுஞ் சிலைவாங்கி வந்து தோன்றி 
வெந்ததலை யறுத்தனுமான் எதிரே சென்று 

வெய்யபரித் தேரெடுத்து ஒன்றோ டொன்றின் 
அந்தரத்தே மிகப்பொருது அறிந்தே ஏற்றி 

அரக்க ரெழுவரையும் அடையக் கொன்றான் . 


நடை 
எத்திசையு மெண்ணும் எழுமந்திரி யும்வதைத்துப் 1775 
பத்துத் தலைவன் மகன் படை புடைத்தா ரம்மானை 
மெத்தவந்த சேனையெல்லாம் விண்ணுலக மேற்றிவிட்டான் 
எற்றிப் பிடித்து இலக்கிஷகு மாரனையும் 
தத்துந் தலைகிடக்கச் சதிரமெல்லாம் தான் பிடித்து 
தேய்த்தனுமான் நெத்தித் திலதமிட்டா ரம்மானை . 1780 
அரக்கரெல்லாம் கூடி அடிக்கவந்த சேனையெல்லாம் 
நெருக்கிப் பிடித்து நறுக்கித் துணித்துவிட்டான் 


விருத்தம் 
ஒக்க எழுந்து கருங்கடல் ஓலம திட்டது போல 
மிக்கெழு சூலம் மழுப்பல வேல்கள் எடுத்தெதிரே எதிராய்ப் 
பக்க மிரண்டு மழுப்படை எய்துபார் முழுதுஞ் சுவற 1785 
மிக்க வரக்க ரிலங்கை குலுங்க வெகுண்டு நடந்தனனே . 


73 


நடை 
சோரும் குருதி திரைகடல்போ லே ஓட 
பாரி லரக்கர் படை பட்டதுகா ணம்மானை . 
ஆற்றாம் லோடி அரக்கர் நகருள்ளோர் 
கூற்றுவனோ வென்று குலைந்து குலைந்தனரே . 


1790 


விருத்தம் 
உருண்டு கிடந்த சரங்கள் சரங்கள் 

ஒடிந்து கிடந்த கரங்கள் கரங்கள் 
புரண்டு கிடந்த பிணங்கள் பிணங்கள் 

புகைந்தெரி கின்ற சரங்கள் சரங்கள் 
இருண்டு நெருங்க இலங்கை மலங்க 

எறிந்து முறிந்த மரங்கள் மரங்கள் 
குரங்கு குரங்கென நின்று மயங்கிக் 

குலைந்து குலைந்த இலங்கை யெல்லாம் . 


1795 


பட்டவர் பட்டவர் எண்ணி லாதவர் 
அட்டக தேரெழு தூளி பட்டது 
பட்டது மாவெலாம் மலைகள் போல 
வெட்டிட அனுமனார் அரக்கர் பட்டதே . 


நடை 


சென்றணிந்த வீரமகா சேனைக ளத்தனையும் 
கொன்றுழக்கி நின்றெதிர்த்துக் கொக்கரித்து மார்புதட்டி 
ஆரணங்கள் போற்றும் அரங்கனடி யானனுமான் 
தோரணத்தின் மேலிருந்து தூங்கினன்கா ணம்மானை 


மைந்தன் அழிந்தமை அறிந்து இராவணன் 
வருந்தல் 
வட்டக் கடல்சூழ மதிலிலங்கை மன்னவன் தான் 
கட்டி யெடுத்தணைத்துக் கண்ணால் புனல்சொரிந்தான் 


10 


74 


1805 


விருத்தம் 
பங்கனைக் கயிலை யேந்தும் 

பணைப்புயன் தன்னை வென்ற 
எங்களை வினையேன் பெற்ற 

வீரரில் வீரா வுன்னைத் 
திங்களைக் கதிரோன் ஒவ்வா 

தினகரன் தன்னை வென்ற 
குங்குமப் புயனே உன்னைக் 

கொன்றது குரங்கோ வென்றான் . 


• நடை 


1810 


மன்று துன்று தோளானே மகனே எனவழைத்துக் 
கொன்றதுவு முன்னைக் குரங்கோ எனவழுதான் . 
பலகை நிலம்மருட்டிப் பாவியேன் என்றழுதான் . 
தலைகள் ஒருபத்தும் தரைமீதில் போய்விழுந்தான் . 
பெலங்க ளுடையரக்கன் பெருகிலே சப்பட்டு 


இந்திரசித்தை ஏவுதல் 
இலங்கை அழியுதென்று இந்திரசெயித் தையழைக்க 
மேகனாதன் கேட்டு விழிகள் விளக்கெரிய 


1815 


ஆக மனம்புழுங்கி அவன்பதறி ஓடிவந்தான் 
வெம்பி மிகப்பொருது விண்ணுலக மேற்றிவிட்ட 
தம்பியரைக் கண்டு தலத்தில் விழுந்தழுதான் 
இந்த இலங்கை ஏற்றும் பதிகுலைந்து 
அந்த உலகில் அரசாளப் போனீரோ 


1820 


என்று புலம்பி இந்திரசெயித் துங்கலங்கிக் 
கொன்றது முன்னைக் குரங்கோடா தம்பியரைப் 
பலகை நிலமருட்டிப் பா வி என்று சொல்லித் 
தலைகள் மிகச்சோரத் தரையில் விழுந்தழுதான் 
தலத்தில் விழுந்தவனைத் தானெடுத்து வாளரக்கன் 


1825 


75 


இலக்கிஷன் பட்ட எரிச்சல் மிகத்தெளிய 
புன்குரங்கு போகாமல் புக்கவிடம் புக்கவனை 
வன்கயிற்றால் கட்டிக்கொண்டுவாரு மென்றான்காண் 
மானைப் பிடிக்கவல்ல வட்டக்கடல் கலங்கி 
மீனைப் பிடிக்கவல்ல வேங்கை பிடிக்கவல்ல 


1830 


எண்ணும் இயமனல்ல இந்திரனார் தாமுமல்ல 
உரங்க ளுடைய உலகளந்தோன் தானுமல்ல 
குரங்கைப் பிடித்துவரச் சொன்னீரே கொற்றவரே 
அன்று பெருமாள் படைபெரிய ரானாலும் 
இன்று குரங்கு இலங்கை யழிக்குமடா 


1835 


வென்றிச் சிலையுடைய வீரரில் வீரா நீ 
சென்றெதிர்த்த அக்கிஷனும் தேரேழு மந்திரியும் 
கொன்றகுரங் கைப்பிடித்துக் கொண்டோடி வாருமென்றான் 


அனுமனை அகப்படுத்த இந்திர சித்து ஏகல் 
தோற்றினான் பத்திரண்டு தோளான் மகன்சினந்து 
ஏற்றிய வில்லுடனே இந்திரசெயித்தும் வந்தெதிர்த்தான் 
கட்டும் பரியும் கடகரியும் காலாளும் 
எட்டு மலையுமுகில் ஈரேழும் நின்றதிர 
விண்பறக்கச் செந்தூள் மிகப்பறக்க வெய்யோனை 
அந்தரத்தோர் காண அனுமான் மிகக்காண 
வந்தெதித்தான் இந்திரசெயித்து மகாசேனை தன்னுடனே 


மடித்தடக்கி வாலை அவன் வாரவனைப் பார்த்திருந்து 
பிடித்தடக்கை கொட்டிச் சிரித்தா னனுமானும் 
கேவுக்கு நல்ல குமாரன் படைத்தலைவன் 
ஏவுக்கு நல்ல இந்திரசெயித்து நீயோடா . 
வானச் சிலைவாங்கி வையந் திடுக்கிடவே 


1850 


நாணைத் தெரிந்து நடந்துவந்தேன் நானென்றான் 
வம்பார் பொழில்சூழ் மதிலிலங்கை மன்னன் மகன் 
அம்பா யிரம் தொடுத்து அனுமனிலக் காகவெய்தான் , 


76 


வந்துபடும் அம்புதனை வாரிப்பிடித் தனுமான் 
முந்தரக்கன் முன்னே முறித்தெறிந்து போடலுற்றான் . 1855 


சிந்தைசினந்து இந்திர செயிற்றுச் சிலைவாங்கி 
வந்து பொழியும் மழைக்கால்போ லெய்யலுற்றான் 
வெடிக்கும் தெரிப்பிடிபோல் விண்ணுமண்ணும் நின்றதிர 
அடித்துக் கலக்கி அதிர்த்தனுமான் ஆர்ப்பரித்தான் . 
தப்பிக் குதித்துத் தலத்தில் புகுந்துழக்கி 

1860 


அப்பிப் பிடித்து அரக்கர் தலைநெருக்கிக் 
கொப்பளிக்க மூளைக் குருதி குதிகொள்ளவே 
தத்தளிக்கக் குத்தித் தவிடு பொடியாக்கி 
மூண்டுசென்று மண்ணதிர நொடித்து முடிப்பளவில் 
மீண்டுசென்று தோரணத்தில் மேலிருந்தா ரம்மானை . 1865 


விருத்தம் 
எறிந்தனர் எய்தனர் என்னை மன்னவர் 
பொறிந்தெழும் அம்பு கொண் டரசர் பொங்கிடச் 
செறிந்தனர் நம்மையித் தினவுதீர்ந்ததென்று 
உறங்கினர் அனுமனும் எனவுந் தூங்கினன் 


நடை 
என்றுசமத் தன் இந்திர செயிற்றுங் கலங்கினான் 1870 
நின்று திகைத்து நினையாதெல்லாம் நினைந்து 
சங்கரனும் சூரியனும் சந்திரனும் மாலயனும் 
அஞ்ச வெருட்டி அவனி முழுதாண்ட 
இந்திரனை வென்ற இந்திர செயிற்று நீயோடடா 
என்றான் அனுமான் இந்திர செயிற் றென் சொல்லுவான் 


முந்தச்சிலை வீரனென மூவுலகுங் கீர்த்திகொண்டேன் 
உந்த னளவில் உறவஞ்சினேன் மெய்மறந்தேன் 
அப்போ தனுமான் அவனை முகனோக்கித் 
தப்பாமல் கொல்லுகிறேன் தாமோ தரன் தூதன் 
ஆயன் திருவாணை அகப்படுவே னுன்கையிலே 


1880 


ஈ 7 


வாயு மகனான் மறுதோரணந் தனிலே 
பாயு மளவில் தலை பத்துடையன் தன்மகனே 
அயிரா பதத்தில் அறமிகுத்த சேவுகனே 
மயிரா லொருகணையும் மறுகணையும் நீ தொடுக்க 
வல்லையோடா என்றளவில் வல்லேன் என மொழிந்தாள் 


விரிவான தோரணத்தில் விட்டு மந்தத் தோரணத்தை 
வருமளவி லெய்து மறுகணையுந் தான் தொடுத்தான் 


விருத்தம் 
மறுகணை தொடுத்து வீரன் மாமணித் தேரில் நின்று 
இறைவரும் அமைச்சர் வானோர் யாவருங் கண்டதில்லை 
நறைகழ லுடைய வேந்தன் நாயகன் விட்ட தூ தன் 1890 
அறைகழல் அனுமான் கண்டான் ஆகமும் கண்கள் கூர 
மந்திர வாளினாலே மந்திர விரதம் பூண்டு 
இந்திரன் வந்து கூறி இந்திர செயிற்றன் தன்னை 
அந்தர வானோர் மெச்சும் ஆண்மையே கேட்டி ருப்பேன் 
உன்திறம் வில்லி னாண்மை உலகினி லில்லை யென்றார் . 1895 


ஆழியா னுடையா னானை எய்தபடி அழைத்துக் காண 
ஊழி யானதும் பெரிய துகாண் மறுகணை தொடுத்தபடி 

நன்றடா . 
காழியான் அரலுமாலும் நான்முகற் கடிமை என்னுமோர் 

வில்லி நீ 
சூழும் வானவர் உணங்குமிந்திர செயிற்றுமா மென்றி 

றங்கினான் . 


1900 


தன் ஆணைப்படி அனுமன் கட்டுண்ணல் 
அந்தனுமான் மெச்சியிட்ட ஆணை மறவாமல் 
வந்தருகே நின்று மனங்குளிர்ந்தா ரம்மானை . 
சங்கனைய மேனி சரசுவதி தன்கணவன் 
பங்கயத்தோர் தந்ததொரு பாசந் தனை 2 வாங்க 


1 பிரமன் 


2 கயிறு ( பிரமபாசம் ) 


78 


அங்கம் புலியனுமான் ஆன கழுத்திலிட்டான் 
செங்கையினால் தட்டிச் சினந்துமிகக் கொக்கரித்து 


1905 


வெங்கண் பொறிபறக்க வேகித்துக் கோவித்து 
அஞ்சிவந்தே னோதிருமால் ஆணைமற வாமல் வந்தேன் 
கெஞ்சிவந் தேனென்று கெறுவிதமாய்ப் பாசமிட்டாய் 
என்றனுமான் கோவித்து இந்திர செயிற் 

றென் சொல்லுவான் 

என் 
நன்று நீ சொன்னபடி நான் அறியாமே சொன்னேன் காண் 


என்னபடி வருவாய் என்னிடையில் கட்டுமென்றார் . 
இடையிலிட்டுப் பாசம் இந்திரசெயிற் றும்பிடிக்கப் 
படையிற் பெரிய பட்டணத்தோர் பார்க்க வந்தார் 
அடரும்மயிர்க் காம்பை அம்பையுள்ளே தானடக்கி 
உடலை உதறிவிட்டான் ஒரு கோடி சேனைபட 


1915 


பொன்னிலங்கை மன்னன் புடைசூழ வீற்றிருக்கும் 
மன்னன் முன்னே கொண்டு சென்று நின்றான்கா ணம்மானை . 
என்று பெரிய இராவணனைக் கைதொழுது 
சென்றரக்கன் புத்திரனும் தெண்டனிட்டா ரம்மானை . 


இராவணன் முன் அனுமனைக் கொண்டுவருதல் 


விருத்தம் 
வெறிக்கும் கொன்றை அரனிருக்கும் வெள்ளி மலையை 

வேரோடே 1920 
பறிக்கும் புயத்தை யோனே உன் பாதம் பணிந்தேன் 

பலகாலும் 
எறிக்கும் கதிரோன் கனியெனவே எண்ணாயிரக் 

காதம்பாய்ந் தகுரங்கை 
மறித்துத் தடுத்து முன் னாணையிட்டு வல்ல படியே 

கொண்டுவந்தேன் 


1 . 


ஆணவமாய் 


79 


நடை 
கடுக்கைச் சடை யான் இருக்குங் கயிலைமலை தனையும் 
எடுக்கும் புயத்தை உடையனுமான் ஆணையின்று 


1925 


மறித்துத் தடுத்துப் பிடித்துவந்தேன் மற்றிவனை 
எண்ணா யிரக்காதம் பாய்ந்தெழுந்த கதிரவனை 
மன்னா யிவனெளியான் என்று கருதாதே 
உன்னாணை யிட்டு உபாயம் பலபேசி 
மன்னா இணக்கி மறித்துப் பிடித்துவந்தேன் 


1930 


சாற்றுக் கிவனனுமான் சற்றுஞ் சலியாதான் 
அரக்கர் குலத்தரசே அறியாமல் நீரிவனை 
குரங்கினமென் றெண்ணாதே கூற்றுவன்கா ணம்மானை . 
வந்தனுமான் நின்று வாளரக்க னைப்பார்த்து 
அந்தச் சபையில் அரசனவ னிருந்தான் 

1935 


வாலை மடித்தடக்கி வாளரக்கனைப்பார்த்துச் 
சால மிதித்துச் சமையமிருந் தானனுமான் 


விருத்தம் 
வாலெலாம் வளைத்துக் கொண்டு 

மலையினில் மலையே போலக் 
காலனோ எதிரி கட்கு 

கடியவற் கெளிமை தானோ 
சீலமா மேருத் தானோ 

செறிகயி லாச மோதான் 
நீலனோ குமுதன் தானோ 

நெஞ்சினா லறிந்தி லேனே . 


1940 


கொந்தலர் காவை அழித்திள மைந்தனைக் 

கொன்றகு ரங்கிதுவோ 
அந்தர மாகிய தோரன மேவி 

அசைந்தகு ரங்கிதுவோ 


1 கொன்றைமலர் முடியிற் சூடிய சிவன் 


80 


சந்திர ரும்முயர் சூரியரும் சரியொக்க 

நடக்க வொண்ணா 
இந்த இலங்கை புகுந்த திறமிது 

எத்தனை ஆண்மைகளே . 


1945 


நடை 


கண்சிவந்து கையோடு கைதட்டிக் கொடுஞ்சினமாய் 
மண்சுமந்த நாக மணிமுடியான் வாளரக்கன் 
ஏனடா நீதான் எவன் விடுத்த தூ தனடா 
நானடா வாரனெடா நானுனக்குச் சொல்லுகைக்குத் 
தானடா கேளடா தாழநின்று வாய்புதைத்துக் 

1950 


கானகத்தில் வாழும் கவிக்குலம் என் பேரனுமான் 
சாலி வயலிலங்கை தன்னிலொரு சேவுகனைக் 
கூர்வாய் நெடுஞ்சரத்தால் கொன்று விண்ணி லேற்றிவிட்ட 
நாராயணன் விடுத்த தூ தனடா நானரக்கா 


விருத்தம் 
உரந்து தனித்தனி பேசு மரக்கர் தம் உள்ளமும் நானறிவேன் 
பரந்த பெரும்படை பட்டுவி ழக்கணை தொட்டிடு நாயகனார் 
புரிந்தெழு சேனை எழுபது வெள்ளமு டன்புகு நானொருவன் 
கருந்தவ ரக்கரில் எவனடா ராவண னென் 

றுண 

ரப்படுவோன் . 
அனுமனைக் கொல்லுமாறு ஆணையிடல் 

விருத்தம் 
கையொடு கைகள் தட்டிக் 

கடுஞ்சினங் கோபங் கொண்டு 
மையொடு கண்ணி னாளை 
வலிசெய்தோ மீட்க வந்தாய் 

1960 
மெய்யொடு இராம தூதன் 

வீரியங் காண்போ மென்று 
பொய்பட உரைத்தான் தன்னைப் 

பொடிபடக் கொல்லு மென்றான் . 


81 


நடை 
கரங்கள் இருபத்து உடையான் கடுஞ்சினமாய்க் 
குரங்கை நறுங்கடித்துக் கொல்லுமென்றார் அம்மானை 


1965 


விருத்தம் 
குரக்கிற் குலத்தில் பிறந்தேன் நான் 

பேச வேண்டாம் பேசாய்நீ 
பெருக்கப் பிதற்ற வேண்டாங்காண் 

பிணங்கள் தின்ற பேய்போலே 
செருக்கித் திரியும் பிறதாரம் 

தேடித் திரியும் உன்னைப்போல் 
அரக்கர் குலத்திற் பிறந்தேனோ 

அழகிய தாகச் சொன்னாயே 


நடை 


ஆமோடா வுந்தன்மதி ஆளறிந்து பேக்கில்லை 
போமாடா வீணே புவியளந்தான் தேவியரை 


1970 


மையாரும் பச்சை வடிவான்மான் பின்போக 
ஐய மிரக்கவந்து அன்றொளித்துக் கொண்டுவந்தாய் 
இப்போதே எங்கள் இலட்சுமியை விட்டுவிடாய் 
தப்பாமல் உன்னைத் தலையறுப்பேன் நானரக்கா . 


1975 


விருத்தம் 
அடாத டாது செய்து நீ 

அண்ட மளந்தான் தேவியை 
விடா தடாது செய்யினும் 

வீண டாது போமடா , 
தடாத டாது போமடா 

தரணி யேழி லங்கையும் 
சுடா தடாது போமடா 

அடாபி டாஇராவணா 


12 


82 


நடை 


இராவணன் அனுமனைத் தாக்க அவன் திருப்பித் 
தாக்கல் 
பாயும் புலி போலச் சினந்தவனைப் பார்த்திருந்து 
வாயிலடிக் கக்கையை ஓங்கினான் வாளரக்கன் 


1980 


விருத்தம் 
வெடித்தெழு சினத்தெழு மிகுத்தவ னரக்கன் 
கடித்தெழு கரத்தனை மிகுத்தவ னடித்தான் 
அடித்தகை பிடித்தென அதற்கென முனிந்தேன் 
முடித்தலைகள் பத்தில் முகத்திலு மறைந்தான் . 


நடை 
பிடித்துக் கரத்தையவன் பேனிவைத்துப் போந்து நின்று 
அடித்தா னனுமான் அரக்கனிட தாடையிலே 
கோபித் தரக்கன் குரங்குதனைக் கொல்லுமென்றான் 


அனுமனைக் கொல்ல ஏவுதலும் வீடணன் 
மறுத்துரைத்தலும் 
மேவிச் சபையில் விபூஷணன் நின் றென்சொலுவான் 
மாதுற்ற தோளானே மாற்றான் வரவிடுத்த 
தூதுவரைக் கொல்லுவரோ சொற்பெரிய போர்வேந்தே . 


அங்கவர்கள் எண்ணும் அரக்கர் குலத்தரசே 
எங்கள் குலத்துக் கரசே இனியவனைப் 
பங்கப் படுத்திவிடீர் பத்துத் தலையோனே 
துங்க மணிமுடியான் சுற்றிமிகப் பார்த்து 
உத்திரங்கள் சொல்லியிவன் ஒட்டானே உள்ளாளாய் 1995 


சத்துருவாய் நின்றெனக்குச் சாதித்தாய் தம்பியரே 
தம்பியல்ல நீயெனக்குச் சத்துருக்காண் இன்று முதல் 
நம்பி என்முன் கண்ணெதிரே நாடாதே நீபோடா 


83 


அனுமன் வாலில் தீக்கொளுவுதல் 
கொல்லாமற் கொல்லும் குரங்குதனை இப்பொழுதே 
கல்லான வாவிக் கடல்சூழ் இலங்கையெல்லாம் 


2000 


எல்லாருங் கூடி யிருத்திப் பிடித்திறுக 
ஆடையைச் சுற்றி அனல் கொழுத்த வேணுமென்றார் 
பட்டணத்தி லுள்ள பலசேனை யத்தனையும் 
கூட்டியவன் வாலில் குறைவறச் சுற்றுமென்று 
பாச்சினகோ வணமொழிந்து பலசேலை உள்ளதெல்லாம் 


வால் நிரம்பச் சுற்றி வகைவகையே நெய்சொரிந்து 
கட்டிப் பிடித்துக் கனலைக் கொழுத்திவிட்டான் 
சுட்டுப் பதைத்துச் சுழன்றுவிடு மாப்போல 


சீதையால் அனுமனைத் தீச்சுடாமை 
மட்டவிழுங் கஞ்ச மலர்மகளைத் தான் நினைந்தான் 
கற்றைக் குழலாள் கமலத் திருமகளார் 


2010 


சற்றுஞ் கடாதபடி சாபமிட்டா ரம்மானை 
வெய்ய புகழனுமான் மிக்கமனங் குளிர்ந்து 
உய்ய நடந்தோடி உறுபல்லைக் காட்ட லுற்றான் 
துய்ய நரைக்கிழவி சுடுகுரங்கை யென்று சொல்லி 


இலங்கையை அனுமன் எரித்தழித்தல் 
முத்தின் மணிவாசல் முகப்பை எரிகொளுத்தி 

2015 
எத்திசைக்கு நாலுதிசை எங்கும் வால்சுழற்றி 
கொட்டம் பண்ணுமனுமான் கொளுத்தி 

யிலங்கையெல்லாம் 
அஷ்டகெசம் ! ஏழும் தாவி அண்டமுகடு முட்டிச் 
சற்று மதியாமல் தான் தேரை ஓட்டிவந்து 
பற்றி எரிகையிலே பர்வதம் போல் வந்து நின்று 


2020 


1 திக்குகள் யானை எட்டு 


இலங்கையிலே உள்ளரக்கர் எல்லா ரையுமேத்தி 
மலங்காமல் வன்ன கரி பரியுந் தானேற்றிக் 
கலங்காத மேகனாதன் கட்டுடனே கொண்டு சென்று 
துலங்காத தீவுதனில் சோராமல் தானும்வைத்தான் 
பொன்னிலங்கை சூழ்ந்த பொறுப்பான மாளிகையும் 2025 


முப்புரத்தை நீறாய் எரித்ததொரு முக்கணன் தான் 
அப்புற நெத்தியில் வந்தக்கசா லைத்தலைவன் 1 
அழியா திலங்கை அனுமான் அனல் கொளுத்தி 
வெளியான திக்கெல்லாம் வெதித்தான் அக்ஷசதத்தை 
ஒளியான மாளிகையும் உயர்ந்ததொரு உப்பரிகை 2030 


திசையான மாடம் தெருவில் சமைந்ததுவாம் 
அசையாமல் வீடுகள் தான் அங்கங்கே தான்முகித்து 
அந்நேரம் தானனுமான் அரியதொரு கணமாவே 
பொன்னை வகுத்தவனே புரமூன் றெரித்தவனே 
அகத்தியனைப் பூமிதனில் அலுங்காமல் வைத்தவனே 2035 


செகத்திலுள் ளோர்க்கெல்லாஞ் சேர்மூலத் தவனே 
வாரி 2 தனைக் கடைய மகமேரை மத்தாக்கும் 
காரிருளை நீக்குங் கதிரவனை நன்றாக 
வட்ட மதாய்க் கடைந்த மாந்தை நகராதிபனே 
திட்டெனவே தென்னிலங்கை சேரவே வேமளவும் 


2040 


தானுவே நாழிகையில் தான் பொறுத்தீ ராமாகில் 
அனுமக் கொடிவிருது அளித்திடுவேன் நானுமக்கு 
என்ற விசேஷம் இயல்புடனே தான்கேட்டு 
நன்றெனவே மாருதியே நான் பொறுத்தே 

னென்றுரைத்தார் 
அந்நேர மாசாரிக் கந்தவிரு துங்கொடுத்து 


2045 


உன்னி மிகத்தாண்டி உயர்ந்துமெத்த உள் நிமிர்ந்து 
வட்டமதில் பட்டணமும் வாளரக்கன் மாளிகையும் 
முட்டமணி மண்டபமும் மூதூரி லங்கையெல்லாம் 


1 நகரமைப்போர் தலைவன் 


2 கடல் 


85 


நட்டமெழச் சுட்டு நடுக்கடலில் வால்தோய்த்து 
மட்டமந்த சேனையெல்லாம் வெட்டவெளி யாக்கிவிட்டான் 


அனுமன் சீதையைக் காணல் 
எடா ருடல்துணித்து இலட்சுமியைத் தெண்டனிட்டான் 
தெண்டனிட்டுப் பின்னுமந்த சேயிழையைத் தான்பார்த்து 
அண்டர்தொழும் மாதாவே ஆழிதரவேணு மென்றான் 


எரிந்த இலங்யை விசுவகன்மா புதுப்பித்தல் 
அஷ்ட கஜமெச்சும் அரியதொரு கண்ணாளன் ! 
திட்டமுன் மனதைச் சிந்தையுள்ளே தானினைந்து 


2055 


வான்முட்ட நின்ற மதிலிலங்கை மன்னன்மெச்சத் 
தானொட்டி நின்று சமைக்கவே தான்கருதி 
இலங்கையி லுள்ள இயல்பான மாளிகையும் 
துலங்கவே தான்சமைத்து மண்ட பங்கள் உள்ள தெல்லாம் 
நாடக சாலை நவரத்னச் சாலைகளும் 

2060 


முன்னாளில் தான் சமைக்க மூதூரி லங்கையெல்லாம் 
இந்நாழிகையில் இயல்புடனே தான் சமைத்து 
வந்துகண்டு நின்றான் மதியா திராவணனை 
கொந்தலருங் கையான் கோபமுள்ள கேசரியும் 
அந்நேரங் கன்மாவை அதிபிரியமாய் மகிழ்ந்து 


2065 


சொன்ன மிகக்கொடுத்துத் துலங்குமணி யாபரணம் 
மின்னும்பதக் கம்சவடி வேண்டினதெல் லாங்குடுத்து 
அன்ன மிடுவித்து அனுப்பினான் கன்மாவை . 
பட்டணத்தில் அக்கினியும் பத்தி எரிகையிலே 
திட்டெனவே புற்பவனத் தேரின்மே லேற்றிவிட்ட 2070 


மானிடர் எல்லாரும் வாய்த்த புரவிகளும் 
தானடர நின்ற சகல பிராணிகளும் 
தீயிலே வச்சிருந்த சேனையெல்லாந் தானழைத்து 


1 கம்மாளன் 


86 


தாவுதேர் மேகனாதன் தானேத்திக் கொண்டுவந்து 
பொன்னிலங்கை மாளிகையில் போத்திப் புகுந்தபின் 2075 
மன்னன் இராவணனை வந்து கண்டு தெண்டனிட்டான் . 


சீதை அனுமனைப் புகழ்தல் 
அந்நேர மாக அருமருந்தே மாருதியே 
என்னே மகனே எழுங்கதிராய்ப் பாய்ந்தவனே 
அரியதொரு அக்கிஷனை அடர்ந்துமிகக் கொன்றவனே 
பெரிய துணை யேர்மகனே பெருமாள் தன் கண்மணியே 2080 


இந்தவிசை தான் பிழைத்து என் கண்ணிலே நீவிழித்து 
வந்தருமை யுந்தான் மாலான வஞ்சியர்காண 
உந்த னருளாலே உயிர்பிழைத்து வந்தேன் காண் 
நல்லதுகாண் மாதாவே நான்வந்த காரியந்தான் 
வல்லவியே சூடா மணிதரவே வேணுமென்றான் 2085 


சீதை 


சூளாமணி கொடுத்துச் செய்தி கூறல் 


விருத்தம் 
மீளாம் பல்கலை மிகத்தந்தார் 

மிதிலை நகர்க்கே எழுந்தருளித் 
தாளா லென்னை ஆண்டுகொண்டார் 

தமியேன் அயோக வனத்திருந்தேன் 
நாளா வினையே னழுந்துகின்றேன் 

நாயேன் கண்கள் துயிலாமல் 
சூளா மணிகைக் கொடுத்தபின் 

தொழுதேன் பாதந் தொழுதேனே 


நடை 


2090 


வந்துதொழு மாருதியை மாதா மிகப்பார்த்து 
இந்த விசயம் இயல்பாகச் சொல்லுமென்றார் 


87 


விருத்தம் 
வந்தெனைக்கரம் பத்திய அய்யரை 
இந்த இப்பிற விக்கிரு மாதரைச் 
சிந்தையா லுந் தொடோ மென்ற செவ்வரம் 
தந்த வார்த்தை திருச்செவிச் சார்த்துவாய் . 2095 


நடை 


இந்த விசேஷம் இயல்புடனே மாதாவே 
சுந்தரஞ்சேர் நாரணனைத் தொழுதுகண்டு தெண்டனிட்டு 
ஏகாந்த மாக இருக்குமந்த வேளையிலே 
மாகாந்த முள்ளதெல்லாம் மனமுருகவே உரைப்பேன் 
சூடா மணிவாங்கிச் சூழ்கடலைத் தாண்டிவந்தாய் 

2100 


மூவரிருந்த தலந்தனிலே வந்து கண்டான் 
தேவர்க் கரியவன்காண் செங்கை நெடுமாலும் 
இந்நேரந் தான் தேடி எங்கிருப்ப ரென்று 
கண்ணான மூவரையுங் கடுகவே தான் கூட்டி 
இருந்த படைத்தலைவர் இயல்பான மூவரையும் 


2105 


பொருந்தவே தான் கூட்டிப் பூமியிலே தானடைந்தான் 
அந்நேரம் தாண்டி அனுமானும் மத்தவனும் 


மதுவனம் அழித்தல் 
சென்றானே சுக்ரீபன் சிங்கா சனத்தோப்பில் 
அஞ்சாமல் சுக்ரீபன் ஆக்கினையைத் தான் மறித்துச் 
சிங்காதனம் புகுந்து தேன்மதுவைத் தின்னலுற்றான் 2110 


வனகாவ லாளிகள் போய் மன்னவற்குச் சொல்லலுற்றார் 
நீலன் குமுதன் ஆதித்தனு மேகூடி 
குரங்குக் குலமெல்லாம் கூடியிருக் கையிலே 
அரங்கனெனும் மாயவனும் ஆனஇலட்சுமணனும் 
பூங்காவைத் தேன்மதுவைப் புக்கழிக்க வல்லவரார் 2115 


88 


அனுமா னிலட்சுமியைக் கண்டுவந்தா னாகுமென்று 
தனுவாங்குங் கையாற்குத் தானுரைத்தான் சுக்ரீபன் 


அனுமன் இராமனைக் காணல் 
என்னுமளவில் அனுமான் விரைந்து சென்று 
மன்னர் பெருமாள் திருமுன்பே வந்துகண்டான் 
கண்டே னிலட்சுமியை என்னிரண்டு கண்குளிரத் 


2120 


திண்டோ ளழகர் திருமாலைத் தெண்டனிட்டு 
இங்கேவா மாருதியே என்றருகு தானழைத்து 
அங்கமெல் லாம்புகழ ஆவித்து மாயவனும் 
கட்டி எடுத்தணைத்துக் கண்புரிச மாகையினால் 
முட்டிலங்கை புக்கு மொய்குழலைத் தான் தேடி 
வல்லியைக் கண்ட மறுவார்த்தை யத்தனையும் 
சொல்லி யவனனுமான் சூடாமணி கொடுத்தான் 
வாங்கு மணியை மனமகிழ்ந்து மாயவனார் 


2125 


இலங்கைப் படையெடுப்பு 
பாங்குடனே வெல்லப் படையெடுத் தாரம்மானை 
எண்ணு முசுகரடி எழுபது வெள் ளங்குரங்கு 

2130 
விண்ணுமண்ணும் நின்றதிர வீர முரசதிர 
இடிபறக்கத் தம்பட்ட மாகக் கிடிமுழங்க 
படிபொறுக்க வொண்ணாப் படையெடுத்தா ரம்மானை 
சூழுங் கடற்கரைக்கே தோன்றவந்து மாயவனார் 
வாழும் படையெடுத்து வந்தனர்கா ணம்மானை 2135 


வந்து சலந்தனையே திகைத்து மிகப்பார்த்து 


இராமன் கடலரசன் பிழையைப் பொறுத்தல் 
சென்று சமுத்திரமுந் தெண்டனிட்டு தில்லையென்று 
அன்றுகட லும் இவரை யாரென் றறியாமல் 
நின்று சமுத்திரந்தான் நேரே நினைந்துதில்லை . 


89 


விருத்தம் 
மறுமை கண்டவர் மெய்ஞ்ஞானிகள் ஞாலத்துள் வரினும் 
வெறுமை கண்டவர் யாவரும் யாவரை விரும்பார் 
குறுமை கண்டவர் கொழுங்கன லென்னவுங் கூசார் 
சிறுமை கண்டவர் பெருமைகண் டல்லது தேறார் . 


நடை 
கொதித்துக் கடல்கதறிக் கோவென் றபயமிட 
கதித்துக் கணைதொடுத்துக் கண்சிவந்தா ரம்மானை 


2145 


நீரதனி லேவளர்ந்த நெடியமீன் வாளைகளும் 
சேறுதனி லேபுரண்டு தியங்கியதே அம்மானை 
அந்தக் கடல்தான் அந்நேரம் ஓடிவந்து 
எந்தன்பி ரான் நெடுமால் இராகவனே போற்றி என்றான் 
மாயவரே உம்மையொரு மானிடவ ரென்றிருந்தேன் 2150 
ஆயரே உந்தன் அடியோங்கள் செய்தபிழை 
போதப் பொறுத்தருளீர் புண்ணியரே என்றுரைத்தான் 
சீதைசீ ராமனையுந் தெண்டனிட்டா ரம்மானை 
மாயன் படைபோக வழிமுழுதுந் தானாக 
தோய மிறங்கித் தொழுது நின்றா ரம்மானை . 

2155 


விருத்தம் 
பாயிருள் நீக்கும் தெய்வப் 

பருதியைப் பழிக்கும் மாலை 
ஆயிரங் கரத்தான் மண்மேல் 

அடிபுற வாக வைத்துத் 
தீயெனச் சிறியோர் செய்தால் 

பொறுப்பதே பெரியோர் செய்கை 
ஆயிர நாமத் தையா 

சரணமென் றடியில் விழுந்தான் . 


2160 


மடக்கொடி மனதையும் வானின் நீளமும் 
அடள்படு கடலையும் அளக்க லாகுமோ 


12 


90 


கிடக்கிறேன் கட லுமாங் கிரியு முட்டவே 
நடக்க என் முதுகிலே நம்பி நாரணா 


நடை 
கறுக்குங் கடலரசன் செய்ததொரு கணப்பிழையைப் 
பொறுத்துப் பெருமாளும் போத மனமகிழ்ந்து 

2165 ) 
தோள் தழைக்க மாயவனார் சொல்லியே வெண்சரத்தை 
மீளவழைத்து மின் றே அணையிலிட்டா ரம்மானை . 
எட்டுவரை யும்உல கீரேழும் தானதிர 
மட்ட மருந் திண்டோளான் மாயன்கோ பத்துடனே 
படரு மலைகள் பறித்து முறித்தெறிந்து 

2170 
கடலை அடைப்பித்தார் காயாம்பூ மேனியனார் 


2175 


இராமன் கடல் கடந்தமைகேட்டு வீடணன் 
இராவணனுக்கு அறிவுறுத்தல் 
அத்திகிரி நாதர்படை ஆற்பரவந் தான் கேட்டு 
மெத்தப் பயந்து விபூஷணனார் தாமெழுந்து 
எத்திசை யு மெண்ணும் இராவணனைக் கைதொழுது 
பத்துத் தலைவனுக்குப் புத்திமிகச் சொல்லலுற்றான் 
அப்போதுங் கேட்டிலையே அண்ணாவி என்வார்த்தை 
இப்போ இலட்சுமியை விட்டுவிடாய் என்றுரைத்தான் . 
ஆண்ட இலங்கை அரக்கர் குலத்தரசே 
வேண்டாம் இலட்சுமியை விட்டுவிடாய் என்றுரைத்தான் 
ஏற்றமுள்ள வாழ்வும் இறந்துவிடப் போகுதென்றான் 2180 
ஒக்கமுள்ள வாழ்வும் ஒழிந்துவிடப் போகுதுகாண் 
நாக மனிமுடியும் நம்முடைய சேனையெல்லாம் 
போக உயிரிழந்து போகாமல் விட்டுவிடாய் 
மாயன் சமுத்திரத்தில் வந்துவிட்டா ரென்றுரைத்தான் 
இராவணன் வீடணனைச் சினந்தொதுக்கல் 
பாயும் புலிபோலச் சினந்தவனைப் பார்த்தெழுந்து 2185 


91 


மாயனல்ல நீயெனக்கு மாற்றான்காண் இன்று முதல் 
தம்பியல்ல நீயெனக்குச் சத்துருக்காண் இன்று முதல் 
நம்பாமல் எந்தன் முன்னே நாடாதே நீ போடா 
தாரணிமேல் பத்துத் தலையற்றுப் போனாலும் 
ஆரணங்கைப் போகவிடேன் அப்போ தவனருகே 2190 

விருத்தம் 
மட்டுண்ட கயிலாய வரையெ டுத்த 

திண்டோளாய் வாலி வாலால் 
கட்டுண்டு நீயிருந்தாய் அனேககோடி காலம் 

காகுத்தன் சரத்தினால் அவனும்பட்டான் 
முட்டுண்டு குனிவதற்கு முன்னே சொன்னேன் 


... 


... 


வீடணன் இராமனைச் சரணடைதல் 

பெருமாள் அனுமானைத் தானழைத்து 
கேட்டு விசாரித்தா ரம்மானை 

2195 
பதிக்கரசே நாராயணா சரணம் 

சொல்லி யிவனுள்ளாளிவன் றனக்குக் 
கண்ணா ரமுதானே காண்பித்துக் கொள்ளுமென்றார் . 


... 


விருத்தம் 
தேவர்க்கும் வானவர்க்கும் திசைமுகற்கும் 

முதலாய தெய்வ தெய்வா 
மூவர்க்கும் முடிப்பரிய காரியத்தை 

முற்றுவிப்பாய் முதன்மை யன்றோ 
ஆபத்து வந்தபய மென்றானைக் 

காத்தருள்வ தல்லால் 
கூவத்தின் சிறுபுனலைக் கடலயிர்த்தது 

தொவ்வாதோ கொற்ற வேந்தே . 


2200 


நடை 
என்று பெருமாள் இவனை மனமகிழ்ந்து 
நன்று அனுமா னே நல்ல அரக்கனைத்தான் 
வாழும் விபூஷணனை வரவழைத்து வாராய் நீ 


2205 


92 


ஏழு மதிலிலங்கைக் கெண்ணும் விபூஷணனே 
ஆதி முதலோனும் அழைத்துவரச் சொன்னார்காண் . 


விருத்தம் 
பஞ்செனச் சிவக்கு மென்கால் 

தேவியைப் பிரித்த பாவி 
வஞ்சனுக் கிளைய வென்னை 

வருகவென் றருளி னாரோ 
தஞ்செனக கருதி னாரோ 

தாழ்சடைக் கடவு ளுண்ட 
நஞ்செனக் கருதி னாரோ 

நாயக னளித்த நம்பா . 


2210 


நடை 
அப்படிச் சொல்லாதே அவருறுதி கேட்டுவந்தேன் 
செப்பமுடன் உன்னையிப்போ சிங்காசனத்தில் வைப்பர் 
வாராய் விபூஷணரே மாயவரைக் கண்டிருப்போம் 
அந்நேரந் தான் சென்று அரியவனே போற்றியென்றான் 


என்னப் பெருமாள் இவனை மனமகிழ்ந்து 
மாலை யணிமார்பா விபூஷணனே வாரும் 
வந்தகா ரியங்கள் சொல்லாய் எனமொழிந்தார் 

இடையாரை விட்டுவிடாய் என்று சொல்லி 
யழியச் சொல்லியெனை ஓடம் விட்டான் 


.. 


2220 


... 


... 


... 


இருந்தங் கழியாமல் 
காணவென்று வந்தேன் திருமாலே 
எண்ணறியா தானோடு இருந்து மடியாமல் 
மண்ணை யளந்தார் மலரடியைக் காணவந்தேன் . 


விருத்தம் 
அத்திரு வாழு மார்பனோ 

அற்புத வாலி காலனோ 


2225 


93 


உத்தம மோக ரூபமோ 

உற்பல வேத சாரமோ 
வித்தக காள மேகமோ 

வித்தரி யாத மோபுவோ 
எத்தனை ஊழி கூடினால் 

இப்படிக் காண லாகுமே 


நடை 
மஞ்சாரு மேனியனார் மன்னன் விபூஷணனை 
அஞ்சாதே யென்றுபயம் ஆற்றி அருகழைத்து 


2230 


அஞ்சேனைக் குள்ளே மகிழ்ந்திருந்தா ரம்மானை , 
அந்த இலங்கை அழிவதற்கே ஐயமில்லை 
அந்த இலங்கை அரசுபதி உனக்குத் 
தந்தோம் விபூஷணரே தார்வேந்தே நீ கேளாய் 
என்றார் பெருமாள் இலட்சுமண ரென்சொலுவார் . 


2235 


மன் றலந்த சிரமுடியான் வந்துகண்டா 

லென்கொடுப்போம் 
நன்றாய் அயோத்தியிலே நாலிலொன்று நாம் கொடுப்போம் 


இலங்கையில் அனுமன் செயலை வீடணன் கூறல் 
நின்று கடல் கரைக்கே நீர்பெருக ஒன்றாதே 
இன்றிலங்கை நானழித்துத் தாரேன் எடும்படையை 
அனுமனும் செய்துவந்த ஆண்மைதனைக் கேட்டருளீர் 2240 
கொன்றானை அக்குஷணக் கோமான் படைகோடி 
மன்றா யிரங்கோடி மன்னவர்கள் தான் கோடி 
அன்றா யிரங்கோடி அரக்கர் குலங்கோடி 
பத்துத் தலைவன் படையா யிரம் கோடி 
இத்தனையுங் கொண்டு இயமபுரம் ஏற்றிவிட்டான் 2245 


மட்டமந்த சேனையெல்லாம் வெட்ட வெளி யாக்கிவிட்டு 
முட்டாக்கன் மாளிகையும் மூதூரி லங்கையெல்லாம் 
1.இராவணன் 


94 


சுட்டனுமான் வந்த சேதி சொன்னான் விபூஷணனும் 
அந்நேர மாயன் அதிபிரியமாய் மகிழ்ந்து 
இந்நேர மாருதியே வெற்றிதனைச் சொல்லாமல் 


2250 


வானவர்கள் மெச்சும் வலுவுடைய மாருதிலே 
விண்ணவர்கள் ஏற்றும் மேகமொத்த மேனியரே 
கண்ணரே நானொரு சொல் கட்டுரைக்க நீர்கேளீர் 


விருத்தம் 
தாள்கொண்டேன் துயரந் தீர்ந்தேன் 

தம்பிரான் பொருட்டி னாலே 
வாள் கொண்ட கண்ணாள் தன்னை 

மலர்ந்தபூங்காவிற் கண்டேன் 
கோள் கொண்டார் செல்வம் போலக் 

குலாவிய இலங்கை மூதூர் 
நாள் கொண்டேன் இலங்கை சுட்டேன் 

நானுமிப் போது வந்தேன் . 


2255 


நடை 


மெத்தனுமான் செய்துவந்த வீரியத்தைக் கேட்டார் 
அத்திகிரி நாதர் அதிபிரியமாய் மகிழ்ந்து 
அளக முடனனுமான் ஆண்மைதனைக் கேட்டார் 
புளக மெறிந்துடம்பு பூசித்தா ரம்மானை 


2260 


விருத்தம் 
வஞ்சம்பயில் நெஞ்சம்முள வடிவேல்விழி மடவார் 
நெஞ்சம்மள விடுவீர் வேலை நீரும் அளவிடலாம் 
தஞ்சம்மென வீழ்வார் சிலர்வா பாயளன் 
கஞ்சம்மடு வீழ்வார்கரை யேறும்படி கண்டீர் 


2265 


மூசு வண்டுகள் மும்மத மும் பொழிந் 
தாசை யுள்ளள வுந்திரிந் தார்ப்பன 
ஓசை மாக்கட லுள்புக வுள்புக 
வேசி மங்கை யானபெண் மீண்டதே 


95 


2270 


குமிர்த மிட்ட குரவரைக் கூற்றெழத் 
திமிர்த மிட்டுத் திரையுந் திரைக்கடல் 
துமிர்த 2 மூர்புக வானவர் துள்ளினார் 
அமிர்த மென்று மெழுமெனு மாசையால் 


நடை 
துடரநாணை வாங்கச் சொல்லலுற்றான் தன்னொடியில் 
கடலை யடைத்துவ ழிகண்டனர் அம்மானை 

2275 
அடித்தார் சிலைப் பெருமாள் அம்புவில்லும் சக்கரமும் 
எடுத்தார் படையை உலகீரேழும் நின்றதிர 
ஏழுலக மெண்ணும் இலங்கை அழிப்பதற்கு 
வாழும் படையெடுத்து வந்தனர்கா ணம்மானை 
இராமன் படையை இராவணன் தன்மாளிகையேறிக் 
காணல் : 
தோத்தடந்தார் கூட்ட மலை தனிலே சென்றேறி 2280 


பாத்தடந்தான் வாளரக்கன் பட்டணத்தை அம்மானை . 
எந்நிலமும் எண்ணவரும் எம்பெருமாள் தன்படையைச் 
சென்னிமுடி பத்துந் தெரியவந்து பார்த்து நின்றான் 
இலங்கைக்குத் தெற்கே எழுமோ ரிரவி என்றார் 
துலங்கும் விபூஷணனும் தொழுது முகனோக்கி 

2285 
சேமத் திருக்கும் திருமகளைக் கொண்டுவந்த 
சாமத் துரோகியவன் தானென்றா ரம்மானை 
சற்றும் பெருமாள் அறியாமல் சுக்ரீபன் 
எற்றிசைக்கு மென்றும் இலங்கை இராவணனும் 
வட்டமிட்ட உப்பரிகை மேலே எழுந்தவனும் 

2290 
கொட்டமிட்ட இராவணனும் குரக்குத்தனம் 

பார்த்து நின்றான் 
சுக்ரீவன் இராவணன்மேல் பாய்தல் 
அந்நேரஞ் சுக்ரீவன் ஆகாசத் தேபாய்ந்தான் 
மின்னாரு மேக முழங்கி எழுந்தது போல் 

2 நீர் 3 சூரியன் 


ஓசை 


96 


ஆகாச மான அரியமுழக் கங்கேட்டு 
வாகான ராவணனும் வானரத்தைத் தான் பார்த்து 


2295 


இருபது கையும் இயல்புடனே தானாக 
பருமுடிகள் தன்னைப் பறிக்கவென்று சுக்ரீவன் 
பாய உடனிருவர் பருமலைகள் சாய்ந்தது போல் 
நொந்ததொரு பூமியிலே நிலமதிரவே விழுந்தான் 
விழுந்ததொரு சுக்ரீபன் மேலே இராவணனும் 


2300 


அழுந்தவே மேனிதனில் அமுக்கியே தானிருந்தான் 
அந்நேரம் கக்ரீபன் ஆகாசமே எடுத்து 
இந்நேரஞ் சமுத்திரத்தில் மீளவே தான் போட்டான் 
அப்போது இராவணனும் அறிவுமிக உணர்ந்து 
மெய்ப்பான இலங்கையிலே மீளெடுத்துத் தான் போட்டான் 
ஆக இருவருந்தான் அறிவு மிகச்சோர்ந்து 
தாகந் தெளிந்து தன்னறிவு வந்ததற்பின் 
வங்கக் கடலதிர மண்ணுலகும் விண்ணுலகும் 
எங்கும் நடுங்க இயமபுரம் தான் நடுங்க 
அண்டரண்டந் தானெழவே ஆலித்துத் தான் பொருதார் 


மின்னான ராவணனும் மெய்சோர்ந்து நின்றானே 
கண்ணான சுக்ரீபன் கண்டான் நினைவுடனே 
எத்திசையு மெண்ணும் இலங்கை இராவணனின் 
பத்து முடியும் பறித்துவந்தா ரம்மானை 
கத்துங் கடலடைத்த காயாம்பூ மேனியனார் 


2315 


மெத்தவே தானழன்று மேகவண்ண ரென்சொல்லுவார் 


விருத்தம் 
ஒன்றிய உடலே உணர்வே ஒருயிர்த் துணைவா வுன்னை 
இன்றியா னிழந்தே னாகில் ஆற்றுவது தீய்மை என்றார் 
அன்றியுந் துயரத் திட்டாய் அமரரை அரக்கர்க் கெல்லாம் 
வென்றியுங் கொடுத்தா யென்னை கெடுத்ததுன் வெகுளி 

என்றார் 2320 


97 


என்புறக் கிழிந்த புண்ணின் இழிதருங் குருதி யோட 
அன்புறத் தரக்கன் தன்னை தீட்டிய தீமை போகத் 
தன்பெரு நயன மென்னும் தாமரைத் தடங்கண் நீரால் 
அன்பனை மார்பு புல்லி மஞ்சன மாட்டி விட்டான் . 


நடை 
அறுபது யோசனை வானரங்கள் தான் சூழ 

2325 
இருபத்து நாலுபடைத் தலைவருமே யிருக்க 
சோத்தமுள்ள சாம்புவனே சூறைகொள்ளு மாருதியே 
ஏத்துமோர் சுக்ரீபா பாயவென்று படையெடுத்தார் 
ஆண்ட இலங்கை அரக்கன் சிரமுடிகள் 
நீண்டு முளைத்து மிகவளர்ந்த தம்மானை 

2330 
சேர்க்கும் படைமுரசு சின்னங்கொம்பு தாரைசின்னம் 
ஆர்க்கும் படை பெருக்கும் அந்தரக்கன் பட்டணத்தார் 
பார்க்க வந்தார் தம்மையெல்லாம் பங்கப்படுத் 

தாதேயென்று 
பார்த்து நின்று போகுதென்று சொன்னார் படியளந்தார் 


அங்கதன் தூது 
மேகமொத்த பூங்குழலை விட்டுவிடச் சொல்லுமென்று 2335 
ஆகமொத்த கையான் அருளான் அங்குதனைப் 
போகவிட்டான் தூதாகப் போரரக்கர் பக்கலுக்கு 
அங்குதனு மப்போ அரக்கன் முனே சென்று நின்று 
மங்குதுகா ணுன்வாழ்வு வாளரக்கா நீகேளாய் 


2340 


விருத்தம் 
இராவணற் காகி நின்ற 

எரிகடர் தன்னைக் கவ்வி 
இராவணங் கில்லில் வைத்து 

இறந்ததோ ரெலியே போல 
இராவணக் குழலினாளை 

இருஞ்சிறை தன்னில் வைத்து 


13 


98 


இராவணங் கருதி னாயே 

என்செய்தா யிலங்கை வேந்தே ! 


நடை 
அட்ட வுலகளந்த மாயவனார் தேவியரை 
விட்டுவிடாய் நீகெடுவாய் வேண்டா மெனமொழிந்தான் 


ஆகவைத்த மூதூர் அரக்கர்பதி அத்தனையும் 
வேகவைத்த மந்தியிது வந்ததோடா மீளவுண்டு 
மட்டுபட்ட தோளனுமான் மாத்தரக்கன் கை தனிலே 
கட்டுப்பட்டு வந்து தென்று கண்ண னருளாலே 
சுட்டுப்பட்டு வந்ததிது எங்கையோ நானறியேன் 2350 


யாரெனக்கேட்ட அரக்கற்கு அங்கதன் கூறல் 
அந்தரக்கன் அங்கதனை ஆர்மகன் நீ என்றுரைத்தான் 
வந்தரக்கன் தன்னை மதியாமல் வாலுடனே 
மேலெல்லாம் விண்டிரத்தம் மெத்தச் சொரிந்தொழுக 
வாலிலே கட்டிவைத்த வாலிமகன் நானென்றான் 
எந்தகப்பன் வாலிதனை இராமசரத் தாலெய்த 


2355 


அந்தரக்கன் தூதுவிட்ட அங்குதன் காண் நானரக்கா 
வாலியவன் என்தோழன் வந்திருடா என்னருகே 
கோலவண்ணன் உந்தனையும் கொல்லுவர் காண் நெட்டூரா 
இளைய தகப்பனையும் கொன்றுன்னை அரசாள வைப்பேன் 
பழைய உறவெனக்குப் பாவியே நீவந்திருடா 2360 


அங்குதனும் அப்போ அரக்கன் முகனோக்கிப் 
பொங்கிச் சினந்தெழுந்து போத மனந்தேறிச் 
சங்கந் தரித்தபுகழ்ச் சக்ரபாணி தன்னைவிட்டு 
சிங்கத்தின் குட்டிசிறு நரியருகே சேருமோடா 
சொல்லச் சினந்தெழுந்து தோளிரண்டு பத்துடையான் 


பல்லைப் பிடுங்கவனைக் கொல்லப் பிடியுமென்றார் 
கொல்லப் பிடிக்கவந்த கோரைக்கன் சேனையெல்லாம் 
வெல்லப் பிடித்து விண்ணுலகம் ஏற்றிவிட்டான் 


99 


மண்டி வந்த சேனையெல்லாம் மாண்டு விழப்பொருதும் 
மீண்டுவந்து மாயவற்கு விண்ணப்பஞ் செய்யலுற்றார் 2370 


பண்சுமந்த தோளானே மாயவரே நாயகியை 
விடுவனோ சண்டாளன் என்றுரைத்தான் அங்குதனும் 


விருத்தம் 
உற்ற போதவன் உள்ளக் கருத்தெலாம் 
கொற்ற வீரன் உணர்த்தென்று கூறலும் 
முற்ற ஓதியென் மூர்க்கன் முடித்தலை 
அற்றபோ தன்றி ஆசை அறா தென்றான் 


2375 


... 


நடை 
அப்போ பெருமாள் அதிகோப மாக நின்று 
அடுத்தார் சிலைப்பெருமாள் அம்புவில்லுஞ் சக்கரமும் 
எடுத்தார் படையை உலகீரேழும் நின்றதிர 
இந்திரவட் டம்வெய்யோன் அறியா திலங்கையிலே 2380 
வந்துவிட்டான் மாயன் வடக்குவா சல்தனிலே 
தேசமெங்கும் எண்ணு மரக்கன் திடுக்கிடவே 

கட்டி , வளைந்து கொண்டா ரம்மானை 

அரக்கன் அதிகாயனை அழைத்து 
கூவென்று வந்த இக்குரங்கு தன்னையெல்லாம் 2385 
வென்றுவா வென்று விடை கொடுத்தான் மேலரக்கன் 
நன்றெனவே தொழுது நல்ல அதிகாயன் 
எத்திசைக்கு மெண்ணும் இராமசரத் தெதிரே 
பத்துத் தலைவன் மகன் படையுடனே வந்தெதிர்த்தான் 
வந்தரக்கன் தன் தளமும் மாயனுட தன் தளமும் 

2390 
அந்திரமே எண்ணும் அரக்கர் படைபொருதார் 
மெத்தச் சினந்தெழுந்து வெங்கடவா னரதளத்தார் 
தத்தும் பரியரக்கன் தளமுறிந்து துளெழவே 
கிட்ட மதிலிலங்கைக் கீழ்வாசல் தனிலே 
விட்டார் பதினேழு வெள்ளம் படையம்மானை 2395 


100 


வீறாய்ப் பதினேழு வெள்ளம் படையம்மானை 
மாறாகத் தெற்குவாசல் நின்றான்கா ணம்மானை 
மாருதியும் மேற்குவாசல் நின்றான்கா ணம்மானை 
ஆராய லட்சுமணனும் சுக்ரீபன் விபூஷணனும் 
வீராதி வீரன் பதினேழு வெள்ளமுடன் 

2400 
வாழு மிலங்கை வடக்குவா சல்தனிலே 
சூழும் இராகவனும் தோன்றநின்றா ரம்மானை 
செல்லு மிரண்டுவெள்ளம் சோயியற்றிக் கொண்டு 
செல்லு மிலங்கைதனில் சென்றனன்கா ணம்மானை 
மேலு மிருந்தாலும் வெங்கலவா சல்தோறும் 

2405 
ஆலிலையில் பள்ளிகொண்டார் அணிவகுத்தா ரம்மானை 
இலங்கையர் கோனும் இருநூறு வெள்ளமுடன் 
துலங்கும் இராவணனும் தோன்றினன்கா ணம்மானை 
மன்னு மிலங்கை வடக்குவா சல் தனிலே 
சொன்ன இராகவனுந் தோன்றினார்கா ணம்மானை 2410 
இடிமுழங்கத் தம்பட்ட மயிராக் குடிமுழங்கப் 
படி பொறுக்க வொண்ணாப் படை எடுத்தா ரம்மானை 
கூறுள்ள நீலன் குமுதனுட னங்குதனும் 
காலமென்னுஞ் சாம்புவனும் கண்டா னனுமானும் 
வெகுவாயிக் குரங்குவெள்ளம் வேண்டும் படையுடனே 


மண்ணுவிண்ணும் நின்றதிர வந்துபடை செய்யலுற்றார் 
மெத்தவந்த சேனையெல்லாம் மீளத் தலையறுத்தான் 
அந்நேரங் கோபத் துடனே அரக்கனுந்தான் 
மன்னான மந்திரிகள் மன்னவருந் தான்பிடிக்கச் 
சொன்னதொன்றும் கேளாமல் துரத்தி நடந்துவந்தார் 
அதிகாயன் போர் 
அப்போ அதிகாயன் அய்யரே நில்லுமென்று 
மெய்யா அதிகாயன் மேகம் அதிர்ந்ததென்ன 
சங்கிலியால் பூட்டிவைத்த தனிளையவீரனைவிடுத்து 


1 அரண் 


101 


வேங்கையர்களை சீறி விண்ணவர்கள் கொண்டாட 
மல்லாருஞ் சோடுகளை அத்தனையுந் தான் பூட்டி 

2425 
செல்லாகச் சீறிச் சென்றான் அதிகாயன் 
நின்றா ன திகாயன் நெடுங்கோபந் தன்னுடனே 
குன்றுபோல் நின்ற குரக்குத் தளந்தனையே 
சென்று கண்டு தான்கூட்டி சேனைஎல்லாந் தான் துரத்தி 
நாலுதிக்குங் கூடி நின்ற நாராயணன் தளத்தைக் 2430 


கோலியே தான் துரத்திக் கொன்றான் அதிகாயன் 
சென்றான் அனுமான் சீராமன் படைக்கெதிரே 
சென்றபடை உள்ள தெல்லாம் சிந்தவே தான் பொருதி 
நீண்டதொரு நாரணனார் நின்றதொரு வாசலிலே 
சேரவே தான் துரத்திச் சேனையெல்லாம் தான் முறிய 2435 


கூர்வாய் நெடுஞ்சரத்தால் கொன்று விண்ணி 

லேற்றிவிட்டான் 
அரக்கர் குமரன் அடர்ந்து பொருகையிலே 
வில்லுக்கு லட்சுமணன் விபூஷணனைத் தான் பார்த்துச் 
சொல்லுக் கரசே நீ சோதி மணிவிளக்கே 
உனக்காக நான் பொறுத்தேன் உத்தமனே என்றுரைத்தார் 
எனக்கான நாயகமே லட்சுமணரே கேளீர் 
ஆழிதுயில் மாலே அச்சுதா விண்ணப்பங்கேளீர் 
மாளப் பொடிப்படுத்தி வானேற விட்டருளீர் 
அதிகாய னிப்போது அடர்ந்து பொருகையிலே 
அதிசூர லட்சுமணன் அங்கே வந்தெதுத்தான் 

2445 


விருத்தம் 
பசும்படு குருதியின் பண்டு சேறுபட்டு 
அசும்புற உருகிய உலகம் ஆர்த்தெழக் 
குசும்பையின் நறுமலர்ச் சுண்ணக் குப்பையின் 
விசும்பையுங் கடந்தது விரிந்த தூளியே 


2450 


தாமிடித் தெழும்பணை முடிக்கும் சங்கினம் 
ஆம் இடிக் குமுறலும் ஆர்ப்பின் ஓசையும் 


102 


ஏமுடைக் கொடுஞ்சிலை இடிப்பும் அஞ்சித்தம் 
வாய்மடித் தொடுங்கின மகா வேலையே 


நடை . 
ஆர்ப்பாரத் துடனே அடர்ந்து பொருகையில் 
இலட்சுமணர் கண்டு எய்தார் தலைதெறிக்கப் 


2455 


பட்டான் அதிகாயன் பாரமுடி தெறிக்க 
அட்டகிரி யதிர அதிர்ந்து மிகவிழுந்தான் 


அதிகாயன் வீழ்ச்சியறிந்த இராவணன் போர் செய்ய 
முற்படல் 
படையிற் பிழைத்தொருவன் பதறியவ னோடிவந்து 
படைத்தலைவ ரையும் நொறுக்கி பரிவான தேர்நொறுக்கி 
மோதி யடித்தவரைத் தான் செயிற்று நின்றெதிர்த்தான் 
கொன்றுழக்கி விட்ட குரங்கிதுகாண் என்று சொன்னான் 
ஒருபது சென்னி இருபது கையுடனே 
இருபது கண்ணும் எரிபறக்க முன்விழித்துச் 
சீறும் புலிபோலே செகத்தேர் மேலேறி 
ஏறினான் வாளரக்கன் எட்டுத்திக்கும் நின்றதிரப் 2465 


பத்துத் தலைவன் பகவான் ஒளிபோலே 
மெத்த ஒளிபறக்க விண்ணுளோர் தான்காண 
கோலக் கொடிபறக்கக் கொற்றக் குடைநிழற்ற 
மாலைக் குழலிவந்து வண்டோதரி விலக 


இராமனை எதிர்த்துப் பொருத இராவணன் 
தோற்றுத் திரும்பல் 
எத்திசையு மெண்ணும் இராமன் சரனெதிரே 


2470 


பத்துத் தலைவன் படையுடனே வந்தெதுத்தான் 
மெத்த முறிந்தோடி வெங்கடவா ணர் தளத்தான் 
கண்டு பெருமாள் விபூஷணனைக் கண்ணோக்கி 


103 


அண்டர் பிரான் படையோ ஆரோ அறியேனான் 
கத்துங் கடல்வண்ணன் கருணா கரனேயிவன் 


2475 


பத்துத் தலையுடைய பாவியிவன் நம்புவியில் 
மெத்தப் பெருமாள் விபூஷணனைக் கண்ணோக்கித் 
தத்தும்பரி வாளரக்கன் தளத்தை மிகமுறிய 
குத்தித் தலையறுத்தார் குன்றுபோலே குவிய 
போற்றும் பெருமாள் பொன்னின் சிலை வாங்கி 


2480 


ஏற்றி யிராவணனை எய்தார் தலை தெறிக்கத் 
தோற்றே யரக்கன் தளம்படைகள் தூள்பறக்க 
ஆற்றாம லோடி அரண்மனைக்கு ளேபுகுந்தான் 


விருத்தம் 
வாரணம் பொருத மார்பும் 

வலிய குன் றெடுத்த தோளும் 
நாரத முனிவற் கேற்க 

நயம்பட உரைத்த நாவுஞ் 
தாரணி மவுலி பத்துஞ் 

சங்கரன் கொடுத்த வாளும் 
வீரமும் களத்தே போட்டு 

வெறுங்கையே மீண்டு போனான் . 


2485 


மாதிர மெவையு நோக்கான் 

வளநகர் நோக்கான் வந்த 
காதலர் தம்மை நோக்கான் 

கடற்பெருஞ் சேனை நோக்கான் 
தா தவிழ் கூந்தல் மாதர் 

தனித்தனி நோக்கத் தானே 
பூதல மென்னும் மங்கை 

தன்னையே நோக்கிப் புக்கான் 


2490 


104 - 


நடை 
இந்திர சித்துப் போர் செய்யப் போதல் 
பாவைப் படையும் பாவினையுந் தான்சூழக் 
காவைச் சிறந்த வண்டோ தரிகண்டு 
சொன்னேன் தவிர்ந்திலையே சொற்பெரிய போர்வேந்தே 
மன்னாஉன் லுயிர் தாமும் மணிழுடியும் தோற்றாயென 2495 


தேர்நின் றிறங்கித் திகைத்து நின்று வாளரக்கன் 
ஏரிலங்கை மன்னன் இந்திரசெயித் தை அழைத்து 
வில்லுத் தளங்கோடி வேந்தர் தளங்கோடி 
சொல்லத் தொலையாப் படையா யிரங்கோடி 
எண்ணாயிரந்தேர் இலக்கற்ற காலாளும் , 


2500 


மணணாளும் வேந்தன் வயிரமணித் தேரேறி 
கொடிய சினத்துடனே கோபித் தெழுந்திருந்து 
படிபொறுக்க வொண்ணாப் படையுடனே தோன்றுவனாம் 
கற்றைச் சடையான் அரக்கன் மகன் வந்தெதிர்த்தான் 
புற்றரவங் கொண்டு புறப்பட்டா னம்மானை . 2505 
அழியு மிலங்கை அரக்கன் மகன் வந்தெதிர்த்தான் 
இலக்குவன் இந்திரசித்துப் போர் 
பொழியு மழைக்கால் போல் போதக் கணைதொடுத்து 
அங்கே இலட்க மணர் அதட்டி எதிர்பொருதார் . 
பாரச் சிலைவாங்கிப் பகழி தொடுத்துவிட்டான் 
வீரக்கணை சென்று மேகநாதன் தேர்சுழல 

4510 
அக்கரத்தில் அம்புபட்டு அரை நாழிகைஎனவே 
சக்கரம் போலே சுழன்றதுவே யம்மானை . 


குரங்குப்படையை நாகாத்திரத்தால் கட்டுதல் 
ஆக மிகக்கொதித்து அரக்கன்மகன் சினந்து 
நாகக் கணைதொடுத்தான் நாராயணன் தளத்தைப் 
பையவருஞ் சென்னியந்தப் பச்சை நிறத் தான் படையைக் 
கையுமெய்யு மாடாமல் கட்டிவைத்தா ரம்மானை . 


105 


விருத்தம் 
வேல்பாகன் குன்றழிக்கும் வீராதி வீரற்கும் 
கால்ச்சொல்லுங் கவந்த னுயக்கு ... 
மூலசொற் பெற்ற மாதா முதலுக்கும் 
வாலிக்குமே அயன்றனக்கும் வானேற வலிய தம்மா 


... 


2520 


நடை 
இந்திரசித்துத் தன்வெற்றியைத் தந்தையிடம் கூறல் 
சீரா யிலங்கை அரக்கன் முன்னே சென்று நின்று 
நாரா யணன் தளத்தை நாகபா சத்தாலே . 
வாராமல் கட்டிவைத்து வந்தேனான் மன்னவனே 
நேராக நான் போய் நெகிழ்த்தா லொழியவனை 
ஆராகிலுங் கூடி அவிழ்க்க முடி யாதென்றான் 

2525 


|| 


மெய்யென்று சொல்லுமந்த மேகநாதன் சொற்கேட்டு 
ஐயிரண்டு சென்னி அரக்கன் மனமகிழ்ந்து 
கண்கள் களிகூர்ந்து கையாலே எடுத்துத் 
திங்கள் முகத்தானைத் திருமார்பிலே அணைத்துப் 
பூமி மகள் பொருது புண்டரிகத் தாள் பணிந்தார் . 

2530 
நேமி உலகளந்த நீண்டாரும் பாத்திருந்து 
கருடனால் நாகபாசம் நீங்கச் செய்தல் 
அஞ்சாம லிப்போ அரக்கனோடா கட்டி விற்பன் 
நஞ்சேனை தன்னை இந்த நாகமோ கட்டுமென்று 
அண்டர் தொழவந்த கெருடன் தனை அழைத்து 
கட்டரவங் கட்டி நெகிழ்ந்தோடும் படியாக 

2535 
அப்போ பெருமாள் அரவின்மே லும் வரவே 
தப்பாமல் கெருடன் தானேங்க என்றோடிச் 
சென்று கெருடன் சிறகினா லேயடிக்க 
ஒன்றுபடக் கட்டு நெகிழ்ந் தோடலுற்ற தந்நாகம் 
மீண்டயடை மூண்டெழுந்தார் வேங்கடவா கணர் தளத்தார் 

( ஓலையின் ஒரு பகுதி ஒடிந்துவிட்டது ) 


14 


106 


மூண்ட படை வெள்ளம் ஆர்ப்பரவந் தான் கேட்டு 
திடுக்குற்றுக் கலங்கித் திகைத்தங் கிராவணனும் 
மட்டுறு வாய்மகனே நாகபா சத்தாலே 
கட்டிவைத்தே னென்று சொன்னாய் கடும்பாவி 


2545 


ராவணன் போருக்குப் புறப்படல் 
வெற்றித் தளத்துடனே வேந்தன் இராவணனும் 
கொற்றச் சிலையும் நிறைவாளுங் கைவேலும் 
தாண்டும் பரித்தேரும் தானொரு கோடி வரவே 
பூண்டுமத யானைபோல் புறப்பட்டான் வாளரக்கன் 
துய்ய இராவணனுந் தோன்றுஞ் சிலைவாங்கி 
எய்தான் விபூஷணனை ஏற்றார் இலட்சுமணர் 


2550 


எண் 


மண்ணு மறைநாலும் வானவரும் தேவர்களும் 

ணும் பெருமாளுக் கிளைய பெரு மாள்வரவே 
மண்ணுண்டார் தாமும் மயங்கி விழுந்ததற்பின் 
கரங்களிரு பதுடைய இராவணன் தான் 
தரங்கள் முயன்றரக்கன் தானெடுக்க மாட்டாமல் 


2555 


கனகச்சடை யானிருக்குங் கயிலைமலை தானுமல்ல 
கடல்வளைந்த மண்ணுமல்ல விண்ணு மல்ல 
சுடர்மிக்க மதியுமல்ல சூரியனார் தானுமல்ல 
எண்ணு வியமனல்ல இந்திரனார் தானுமல்ல 
தம்பி நீ யெனக்குக் கனமா யிருந்து தென்றான் 


2560 


பா . 


... 


குதித்து நின்று கையுமெய்யு மாடாமல் 

குறைந்து நின்றா னிராவணனும் 
வாழி மிகமெலிந்து மண்மேல் விழுந்தவரை 
தாவிக் குதித்தனுமான் தரையில் தரியாமல் 
கோவித் தனுமான் குத்தினான் மார்புதன்னில் 


2565 


குத்துப்பட்டார திகை கொம்புள்ள அத்தனையும் 
மெத்தக் கழன்று விழுந்ததுவே யம்மானை 
மாந்த விழிகழன்று வாளரக்கன் தான் மயங்கி 


107 


வேந்தர் பெருமாள் மிகவெறுப்பார் நம்மையின்று 
அந்த அனுமான் அணுகநின்று எண்ணுகையில் 


2570 


மெச்சிக் குரங்கை மிகநோக்கி என்சொலுவான் 
அச்சந் தெளிந்தரக்கன் அவனைமுக நோக்கித் 
தன்னுடைய கைதான் இருப்புலக்கை யோ அனுமான் 
முடிசிந்தப் பொறிகலங்க முகத்தில் குத்தினையே 
மெச்ச வேண்டாம் இலங்கை ராவணனே 

2575 
உன்னை மெச்சவேணும் உலகளந்தோன் தன்னாணை 
என்று சினந்து எழுந்தா னிராவணனும் 
அப்போ திராவணனும் அகன்றுவிட்டுப் போன தற்பின் 

மிகமெலிந்து மண்ணில் விழுந்தவனை 
தூக்கும் புகழனுமான் தூக்கி ஒரு கையாலே 

2580 


... 


அண்ட முலகளந்த அச்சுதனார் தம்முடன் 
கொண்டு சென்று முன்வைத்துக் கும்பிட்டு நின்றனுமான் 
மயக்கமுற்ற இலக்குவனைக் கண்டு இராமன் 
வருந்தி அழல் 

விருத்தம் 
மனைவி தேடலாம் மக்களைத் தேடலாம் 
புரவி நாடகம் பூதலந் தேடலாம் 
வினையில் தேடொணா மெய்யுற்ற தம்பி நீ 
உனையி ழந்து நான் உய்யுமா றெங்ஙனே 


2585 


கடல்கி டந்தபுக் கரக்கனார்க் கருவொடுகலக் 
கிடர்கி டந்தியான் இருப்ப நீ நல்கியதோ 
உடல்கடந்தனவோ உனை அரக்கன் வில்லுதைத்த 
அடல்க டந்தனவோ என்ன அக் குலத்தழுதார் 


2590 


அன்னையும் பிதாவும் வேறாய் அயோத்தியும் அரசும் விட்டு 
மின்னையும் பிரிந்து வேத விதியையும் பிரியாத தம்பி 
உன்னையும் இழந்து நானும் உயங்கற்கு உலகுதன்னில் 
என்னையு மறிந்துன் னாவி கொள்வனோ தமியன் னென்றார் . 


108 


நடை 


தம்பியை யின்றித் தனித்திருக்க வல்லேனோ 

2595 
எம்பியை இல்லாமல் அரசாள வல்லேனோ 
என்று பெருமாள் இரண்டு கண்ணும் நீர்த்ததும்ப 
கன்றிழந்த கன்றாப்போல் கதறினர்கா ணம்மானை . 
கந்தக் குழலாள் கமண்டலத்தில் நீர்கொடுபோய் 
எந்தம் பிரானே என் றிருகையால் தான் கொடுத்தாள் 2600 


அப்போது வாங்கி அரியதொரு நாரணரும் 
இப்போது நீயிங்கே எழுந்திருக்க வேணுமென்றார் 
படருமணி யுடம்பைப் பச்சைவண்ணர் கையாலே 
தடவ உயிர்பெற் றெழுந்திருந்தார் தம்பியரும் 
பெய்யு முகில் போலப் பெருமாள் எழுந்திருந்து 
கையிலே வில்லெடுத்துக் கனகமணிச் சரத்தால் 
குரக்குப் படை . யார்ப்பக் குவலயமே தானதிர 
அரக்கர் படையை அறுத்தார் அவரொழிய 


2605 


இராம இராவணப் போர் 
போது புறங்கொள்ளும் புற்பகத்தின் மேலேறி 
சோதி இராவணனும் தோன்றினன்கா ணம்மானை . 


2610 


புண்ணியமும் பாவமும் போர் செய்தா லாமோதாம் 
- மண்ணி லிராகவனும் வாளரக்கர் கோமானும் 
விண்ணுந் திசையும் விரிகடலும் நின்றதிர 
பத்துக் கரத்துடனே பாரச்சிலை யெடுத்துப் 
பத்திரட்டிக் கையில் பகவாழி தனைக்கொடுத்து 


2615 


வெள்ளம் பொழிந்தது போல் வேந்தன் இராவணனும் 
வள்ளல் இராகவன்மேல் வாளிதனைத் தொடுத்தான் 
பாரேழும் போற்றும் பரசிராமன் கொடுத்த 
வீரச்சிலை வளைத்து வெற்றிக்கணை தொடுத்தார் 
ஆனை பவிஞ்சும் அடல் பரியுங் காலாளும் 

2620 
சேனைக் கடல்கவுந்து சேனைத் திரள் மேலும் 
வாளரக்கன் மேலும் சகோ தரனார் தன்மேலும் 


109 


2625 


2630 


தோளிலக் கணையைத் தொடுத்துவிட்டா ரம்மானை . 
இராவணன் தோற்று நிற்றல் 
வெற்றிப் படையோட வெள்ளானை தானோட 
உற்ற பெரும்படையும் அற்றதுகா ணம்மானை 
சித்திரத் தேர் குலையத் தெய்வப் படைகுலைய 
வைத்த அணிதலைய வாளரக்கன் கைகுலைய 
மெத்தத் தவங்குலைய மெய்க்கவசந் தான் குலைய 
கொற்றமும் பத்தும் குலைந்தது காணம்மானை 
காதிற் குலைபோட்டுக் கையிற் சிலைபோட்டு 
மீதிற் சிரம் போட்டு மெய்க்கவசந் தான் போட்டு 
போதிற்புலன் போட்டுப் புத்திவிசாரம் போட்டு 
வேதித்து நின்றரக்கன் வெட்கி நின்றா னம்மானை 
இராமன் கருணை 
பாளைவருங் கமுகைப் பாத்துச் சினந்தெழுந்து 
வாளை தா வுங் கோசல நாடுடைய வள்ளலுந்தான் 
ஈனமதி கோமானே இன்று போய் நாளைவா என்று 
கோசல நாடுடையார் சொன்னார் ராவணனை 


2635 


விருத்தம் 


ஆளை யாஉனக் கமைந்தன மாறாத மறைந்த 
பூளை யாயின கண்டனை இன்று போய்ப் போர்க்கு 
நாளை வாவென நவின்றனன் நாகிளங் கமுகின் 2640 
வாளை தாவுறு கோசல நாடுடைய வள்ளல் 


தோற்ற இராவணன் துயரொடு கிடத்தல் 
அறங்க டந்தவர் செயலிதென்று உலகெலா மார்ப்பத் 
திறங்க டந்து தன் நீலமால் வரையொடு நின்றான் 
இறங்கு கண்ணினன் எல்லழி ! முகத்தினன் மாள 
வெறுங்கை நின்றனன் விழுதுடை யாலெனு மெய்யான் . 


1 ஒளியிழந்த 


110 


நடை 
அம்மருவுஞ் செங்கதிரோன் அத்தவுடல் பார்க்கக் 
கண்மலர வாழியந்த காகுத்தன் தனைப்பார்க்கத் 
தேன்மருவு வளநாடு தென்னிலங்கை தான் பார்க்கப் 
பூமியைப் பாத்தரக்கன் போயினன் கா ணம்மானை 
வல்லியர்கா தல்விட்டு வண்டோ தரியும் விட்டு 

2650 
செல்வந் தனையும்விட்டு தெய்வச் சபையும் விட்டு 
மெல்லணையில் மேலரக்கன் மேவினன்கா ணம்மானை 
மெல்லணையில் மேல்படுப்பன் விழுவன் எழுந்திருப்பன் 
மெய்க்குள் நடுங்கிடுவன் மேல்மூச்சுத் தானெ றிவன் 
கைக்குள் முகத்தைவைப்பன் கங்குல்விடி யாதெனவே 2655 
மெலிவுமுல குள்ளதெல்லாம் வேனலாய்த் தோன்றிடுமாம் 
காலியு மாயவரைக் காணலாய்த் தோணிடுமே 
இராவணன் மாலியவானிடம் நிகழ்ந்தது கூறல் 
மாலியவான் பேரவைக்குள் வந்தனர்கா ணம்மானை 
வந்தமயக் கங்கேட்டு மாலியவான் தானும்வந்தான் 
வந்தவனைத் தன்னருகே வாவென்றரு கழைத்துப் 2660 
பந்த முட னே படைவெட்டப் போனதுவும் 
நானு மிராகவனும் நாடிப்படை பொருதும் 
வானுலகந் தூள் பறக்க மண்டிப் பொறாததுவும் 
சிந்தையிலே சென்று நின்று செப்பினர்கா ணம்மானை 


மாலியவான் அறிவுரை 
வாளரக்கன் சொன்னதெல்லாம் மாலியவான் தான் கேட்டு 
காளமுற்ற கண்ணாள் தன் கடுஞ்சிறையை விட்டுவிடாய் 
நாள்படவே வாழாமல் நல்முகுத்த முண்டாகும் 
ஏடகத்தை விட்டுவிடாய் என்று சொன்னான் மாலியவான் 
இன்பமற்ற புத்தி இராவணனுக் கென்சொலுவான் 
மகோதரன் கூற்று 
வானவர்கள் கொண்டாடும் மகோதரனுக் 

கென்சொலுவான் 2670 


111 


தேன் மருவும் வார்குழலாள் சீதைசிறை விட்டுவிடாய் 
நானிலத்தோ ரெல்லாரும் நகைப்பரே என்று சொன்னான் 
அத்திலுள்ள சேனை ஆயிரவெள் ளமிருக்க 
கூற்றுவன் போ லேமிகுத்த கும்பகனார் தாமிருக்க 
ஏற்ற அதிகாயன் இந்திர செயிற்றுத் தானிருக்க 

2675 
தோற்பா னிராவணனோ என்று சொன்னா ரம்மானை 
சென்று புகுந்தான் திருமா ளிகைதனிலே 
கோவென் றெழுந்திருந்தார் கோனேரியார் தளத்தார் 
மேகநாதன் தன்னை விரைய அழைத்து வாளரக்கன் 
கோவன் றெழுந்திருந்தார் குரக்குத் தளத்துடனே 

2680 
மாணடவர் தானுமிங்கே வாரதுதான் பாத்திருந்து 
இந்திரசித்தைப் போருக்கனுப்பல் 
இந்திர செயிற்றுக் கிலைபிளவு ந் தான் கொடுத்து 
இன்று தெரியு மிந்திரசெயிற் றுன் சமத்து 
வென்றுவா வென்று விடைகொடுத்தான் மேலரக்கன் 
ஆகமிகக் கொதித்து ஐயரே பாருமினி 

2685 
வேக மதகிரியும் வீரவச்சி ரமுடியும் 
சேரப் படைத்தலைவர் சென்றனர்கா ணம்மானை 
எட்டுத்திக்கு நின்றதிர எழுபது வெள் ளங்குரங்கு 
மட்டுத்த பூந்துளசி மாயன் தளத்தாரும் 
மோதினார் வேகமுடன் மேகநாதன் தன்னுடனே 

2690 
சாடினர் குன்றெடுத்துத் தாரணியில் தூளெழவே 
நாடினார் வானரங்கள் வால்குறைந்து நின்றனவே 
வெத்தி மிகுத்தெழுந்து வென்றி இலட்சுமணர் 
எத்திசையு மெண்ணும் இராவணன் தன் சேனை எல்லாம் 
கொக்கரித்துக் குத்தித் தவிடுபொடி யாக்கி 

2695 
எக்களிக்கக் கொன்றுழக்கி ஆர்ப்பரித்தா ரம்மானை . 
இலக்குவன் இந்திர சித்துப் போர் 
ஏருற்ற மேகத்திலே இந்திர செயிற்றுத் தானெழுந்து 

1 வெற்றிலைப்பாக்கு 


112 


பாரச் கிலையுடனே பாய்ந்தனன்கா ணம்மானை 
அவ்வளவில் இலட்சுமணர் அங்குதன் தோள் மேலேறி 
மெய்க்கவசம் விழுந்த வில்லுமம்புந் தானெடுத்து 

2700 


மற்போர் செய்த மகோதர னிந்திரனார் 
தேசத்தார்க் கெல்லாந் தெய்வ வடிவாக 
எண்டிசையு மெண்ணும் இலட்சுமணன் மேல் பொரவே 
கண்டு குரங்கு கலங்கியதே அம்மானை , 
மன்னாக வந்த விருமாஸ்தி ரந்தொடுக்க 

2705 


முன்னர் குரங்குவெள்ளம் மாண்டதுகா ணம்மானை 
போரரக்கன் விட்ட பூவாளியினம் பயந்து 
சீராமர் பாதம் தெண்டனிட்ட தம்மானை 
எங்கும்ப ரந்துவந்து எழுபதுவெள் ளஞ்சேனை 
பங்கயத்தோன் வாளியினால் பட்டதுகா ணம்மானை 2710 
பிரமாத்திரத்தால் அனைவரும் மயங்கிக் கிடத்தல் 
தாரார் இலட்சுமணன் சுக்ரீபன் சாம்புவனும் 
போராடும் வாளியினால் மாண்டதுகா ணம்மானை 
கையா லவனியினில் காய்கிழங்கு கொண்டுவர 
தெய்வ விபூஷணனார் சென்றா ரவரொழிந்து 
வட்ட வுலகளந்த மாயன் படை அத்தனையும் 

2715 
ஒட்டொழிய வெட்டி உருண்டு புரண்டோட 
இந்திரசித்து தந்தையிடம் தன் வெற்றி கூறுதல் 
பெட்டியும் மூடியும் போல் வெட்டிவந்தேன் பேரரசே 
மெய்யென்று சொல்லியந்த மேகநாதன் சொற்கேட்டு 
ஐயிரண்டு சென்னி அரக்கன் மனமகிழ்ந்து 
வம்புற்ற மாத்தவர்கள் மாண்டா ரெனக் கேட்டு 2720 
இன்பக் களியாட்டம் இட்டனர்கா ணம்மானை 
இராமன் தன் ஆட்களைத் தேடிவரல் 
வெத்தி இலட்சுமணன் வில்லோசை கேளாமல் 

1 , 2 பிரமாஸ்திரம் 3 மாற்றார்கள் - பகைவர்கள் 


113 


காத்த அனுமான் தன் கொக்கரிப்புக் கேளாமல் 
அந்தப் படையில் ஆர்ப்பரவங் கேளாமல் 
சிந்தைநொந்து சீராமன் தேடி வந்தா ரம்மானை 


2725 


இறந்தவர்களைக் கண்டு இராமன் அழுதல் 
தனுவாங்குஞ் சீராமன் தன் முன்னே பட்டவனை 
அனுமானைக் கண்டு அழுதனர்கா ணம்மானை 
அந்தமுள்ள வாலி அடைக்கலமாய் ஒப்புவித்த 
அங்கு தனைக் கண்டு அழுதனர் கா ணம்மானை 
பிற்கழியாமல் வந்து பிரமாஸ்திரத் தால்பட்ட 


2730 


சுக்ரீபனைக் கண்டு சோம்பித்தா ரம்மானை 
அன்பாகச் சொல்லி அனேக நாள் தானிருந்த 
சாம்புவனைக் கண்டு தள் ளாடினர்கா ணம்மானை 
எண்ணாமல் பட்ட எழுபதுவெள் ளம்படையை 
கண்ணாரக் கண்டு கதறினர்கா ணம்மானை 


2735 


அண்ணல் இலட்சுமணர் அவர்பட்ட பாடுகண்டு 
வெம்பி மனம் தளர்ந்து விம்மினர்கா ணம்மானை 
தம்பிதனை எடுத்துத் தன்மடியி லேகிடத்தி 
அவனைமிகப் பார்த்து அலறினர்கா ணம்மானை 
கையில் பொருளைக் கடலிற் கவிழ்த்தாப்போல் 


2740 


மெய்யில் துயரொழிந்து விட்டனர்கா ணம்மானை 
தாயார் சிமித்திரையார் தன்வார்த்தை கேட்டேனே 
அன்னை சிமித்திரையாள் அன்பாகத் தாள் பணிந்து 
என்ன சொல்லப் போறே னென்று அழுதா ரம்மானை 
சிந்தையில் பட்ட துயர் தேத்திஎனைக் கூட்டிவந்து 


2745 


காந்து படைநடுவே கைவிட்டாய் தம்பியரே 
தம்பி யிலட்சுமணன் தன்னை மிகத்தழுவி 
வெம்பி யுயிரடங்கி விட்டனர்கா ணம்மானை 
ஏரா மனசிராமன் இலட்சுமணன் பட்டதென்று 
தோற்கு மிராவணற்குச் சொல்லத் துடங்கினராம் 


2750 


15 


114 


இலக்குவன் முதலியோர் கிடக்கும் களங்காணச் 
சீதையை இராவணன் அனுப்பல் 
ஏற்றெடுத்த வெத்தி எழுபது வெள் ளஞ்சேனை 
பட்டசெருக்களத்தைப் பாத்துவர வேணுமென்று 
திட்டமுள்ள கற்பான சீதையி லட்சுமியை 
புஷ்பகத்தேர் மேலேறிப் போகவிட்டா னம்மானை 
சமையும் எழு பதுவெள்ளஞ் சேனைகள் பட்டதுவும் 


2755 


இமயம் வீழ்ந்தாற்போல் இலட்சுமணார் பட்டதுவும் 
அந்த அனு மான் மேலே அம்பு தான் பட்டதுவும் 
புந்தியினால் கண்டு புலம்பினள்கா ணம்மானை 
எண்டிசையு மீரேழு இலட்சுமணன் சீராமன் 
கண்டு புலம்பிக் கதறினள்கா ணம்மானை 


2760 


குங்குமஞ் சேர்தோளான் கோசல நாடுடையான் 
வங்கார மாஎன்னை மாலையிட்டுக் கொண்டுவந்த 
பூங்கா வனத்திருந்த பொன்மானை எய்தவனே 
எங்கே ஒளித்திருந்தீர் என்றழுதா ளம்மானை 
கன்னல்வயல் நாடுவிட்டுக் காடுறைய விட்டதுவும் 


2765 


தென்னவர்கள் எண்ணுமந்தத் திச தரனார் செத்ததுவும் 
முன்னமிரா மர்தம்பி இலட்சுமணர் பட்டதுவும் 
காயாம்பூ மேனியனார் கண்ணாளா கட்டழகா 
என்னை மணஞ் செய்தியளே எங்கேஎன வழுதாள் 
இங்கே யிலட்சுமியே இருந்துவிட்டால் நம்மையினி 2770 


அங்கே இராவணன் தான் ஆக்கினையள் 2 செய்குவனே 
பாங்காகச் சீதைதனை புஷ்பகத்தேர் மேலேற்றி 
சிங்காரத் தேர்மேலே சென்றனர்கா ணம்மானை 
பாதகரைத் தாங்காது பத்தாவை யில்லாத 
மாதாவைத் தாங்காது மன்னவனை யில்லாத 

2775 


போதகத்தைத் தாங்காது புஷ்பகத்தே ரென்று சொல்லி 
சீதை மனந்தேற்றிச் திருச்சடையைக் கூட்டிவந்து 
1 தங்கம் 

2 தண்டனைகள் 3 கணவன் 


115 


அந்நேரம் புஷ்பகத்தின் மேலே தான் சென்றிரங்கி 
சிங்காரத் தோப்புதனில் சென்றிருந்தாள் மாதாவும் 
சீதை வருந்தி அழுதல் 
வங்கார மார்பழகா மாயவரே நீறிறந்தால் 

2780 
கோசல நாடு குடிபோமே என்றழுதாள் 
ஆசார மானதம்பி அன்றுன்னைப் பத்தி வந்த 
வாசாலை யானதம்பி மாண்ட துவுங் கண்டீரோ 
குங்குமஞ்சேர் தோளான் குணமுடைய தம்பியுந்தான் 
அங்கை வடிவீரன் அசந்ததுவும் கண்டீரோ 

2785 
கைகொண்டு காட்டவொண்ணாக் கனகமணி லங்கையிவே 
மெய்கொண்ட விபூஷணரை வெற்றிமுடி சூட்டி 
வைக்கவென்று வந்தது மறந்தனையே வென்றழுதாள் . 
சந்திரர்கள் சூரியர்கள் காணாதி லங்கையிலே 
வந்துகண்டு போனதொரு மாருதியைத் தோற்றீரோ 2790 
திரிசடை தேற்றுதல் 
என்று புலம்பி இருக்குந் தறுவாயில் 
செந்தா மரையாள் திருச்சடையாள் என்சொலுவாள் 
என் தாயே இலட்சுமியே என்னுடைய விண்ணப்பங்கேள் 
மாயவருந் தம்பியரும் மாண்டார்க ளென்றுசொல்லி 
வண்சமரி லேபொருதான் விட்டுவிடுவா னோகண்டீர் 2795 
அப்படியே தானுரைத்து ஆன திரிசடையும் 
செப்பமுள்ள மாதாவைத் தேற்றியே வைத்திருந்தாள் 
மன்னாரு மாகமங்கள் மெய்க்கவே காத்திருந்து 
வீடணன் இராமனைக் காண வருதல் 
அந்நேரம் விபூஷணனார் ஆர்ப்பாரங் கேட்டுக் 
காயுங் கிழங்குங் கனியுமிக வேயெடுத்துப் 

2800 
போயுமலர்க் காவு தனில் புஷ்பங்கள் தானெடுத்து 
மாயன் பால் விபூஷணரும் வந்தனர்கா ணம்மானை 

1 பேச்சாற்றல் மிக்க 


116 


விபந்தியா ளாடும் எங்கும் வேதாளம் தாளமொற்றிக் 
கவந்தங்க ளாடுமது கண்டனர்கா ணம்மானை 
ஆறுசீரற்றவெள்ளம் ஆனைபிணம் மீனிழுக்கக் 2805 


கார்க்கடல் போல்பெருகிக் கரைகண்டா ரம்மானை 
விண்ணோரெண் சாம்புவனை வந்து கண்டா ரம்மானை 
கண்ணீரா முய்ப்பெருகக் காலால் வழிதேடி 
பொங்கும் படை த்தலைவன் சுக்ரீபன் பாடுகண்டு 
அங்குதனைக் கண்டு அழுதனர்கா ணம்மானை 


2810 


நீலன் குமுதனுந்தான் நேரொக்கத் தான் கிடந்து 
ஆதித்தனைக்கண்டு அழுதுமிக விரங்கிப் 
பேதித்து விபூஷணனும் பிணத்தின்மே லே நடந்தான் , 
துமிந்தன் திமிந்தனையும் மயிந்தனையும் வந்து கண்டான் 
வசந்த னரக்கனையும் வாகுடனே வந்து கண்டான் 2815 


கலங்காமல் பட்டணத்தைக் கண்ணார வேபாத்து 
மலங்கவே கொன்றதொரு மாருதியை வந்துகண்டான் 
குலுங்க அவன் மேலே கோத்துமிக அம்புப்பட்டுக் 
கண்டதொரு விபூஷணனும் கலங்கிமிக அம்புபட்டு 
ந்த நேரத்தில் இராமர்பா தந்தேடி 

2820 


வந்த தலந்தனிலே மாயவரும் தம்பியரும் 
அங்கே இலட்சுமணர் பட்டதொரு மேனியிலே 
செங்கையினா லேயணைத்துத் தியங்க மிகவிருந்தான் 
அந்தத் தலந்தனிலே அரிய விபூஷணனும் 
செங்கை முகத்தறைந்து தெய்வமே என்றழுது 


2825 


வந்து அழுதவனை வாய்திறந்து கேட்கலுற்றார் 
துங்க முடிவேந்தே சோதிமனி விளக்கே 
உங்கள் படையெல்லாம் உபாயத்தால் கொல்லுவித்த 
அந்த விபூஷணன் தான் ஆமென்றா ரம்மானை 
வாராய் விபூஷணனே என்று மனமகிழ்ந்து 

2830 


வார்த்தை பிழையுரையாய் மன்னா விபூஷணனே 


117 


அனுமனைத் தேடல் 
ஆராத வெற்றி அனுமானைத் தேடுமென்றார் 
கூறாத வெற்றிக் குரக்கரசனைத்தேட 
பட்ட களந்தனிலே பருவதம்போ லேகிடந்தான் 
நட்டமாய்த் தானிலங்கை நன்றாகச் சுட்டுவந்த 
ஆகம் படக்கிடந்த அனுமானைத் தான் தாங்கி 
மேகநா தன்விட்ட அம்பு தனைப் பறித்துச் 


2835 


2840 


அனுமனை வீடணன் இராமன்பால் கொண்டுவரல் 
செப்பமுடன் கிளர்ந்து சிவந்தெழுந்த சூரியன் போல் 
இருந்த விடங்கண்டு இயலான மாருதியே 
ஆரண னார் உம்மை அழைத்துவரச் சொன்னார்காண் 
மாருதியே வாருமென்று வலக்கையா லேதாங்கி 
மன்னர் பெருமாள் திருமுன்னே கூட்டிவந்தான் 
பொன்னான மேனியனார் புகழ் சேர் அனுமானைக் 
கண்ணான மாருதியைக் கையாலே தான் தடவி 
அம்பின் வழிவந்த அருவியெல்லாந் தான் மறைய 
செம்பொன் ஒளிபோல திடமான ஒளியெல்லாம் 
தாமரைக் கண்ணன் தடவவே அம்புபட்ட 
வம்புபட்டு நின்றதொரு மாருதி தன் மேனியெல்லாம் 
காயம்பட்ட மேலுடம்பு காணாமல் போன துவாம் 
அன்று தான் மாயவரும் அதிய துயரமுற்று 
எண்ணாமல் மாருதியே இத்தனையும் பட்டாயே 


2845 


2850 


இராமன் அனுமனிடன் சஞ்சீவி கொண்டுவருமாறு 
கூறல் 


நாமொன்று சொல்லுகைக்கு நல்லனுமா னேகேளாய் 
சீரார் புரமெரித்த சிவன்கயிலை தான் தோன்றும் 
சீருட்-னே சென்றால் சிறந்தமலை தன்னுடனே 
வானமுட்ட நின்ற மகமேருக் கப்பாலே 

2855 


118 


வானவர்கள் வைத்த மருத்துமலை அம்மலையில் 
தாண்டியொரு நாழிகையில் சஞ்சீவி கொண்டுவந்தால் 
மாண்டவர்க ளெல்லாம் வருவரென்றா ரம்மானை 
அந்நேர மெழுந்து அனுமானு மென்சொலுவான் 
சீராமன் தன் மனத்தைத் தேத்துங்கோ ளென்று சொல்லி 


அனுமன் மருத்து மலையை நோக்கித் தாவுதல் 
தாரணையுந் தோளனுமான் தாண்டலுற்றா ரம்மானை 
ஆமெனவே தாண்டி அனுமான் வருகையிலே 
மாலிபன் மாலியவான் வந்து தவசிருந்தார் 
சால அனுமானும் தண்ணீர் மிகக் கேட்டு 
மாலியவா னைக்கேட்டு வந்தனர்கா மணம்மானை 


2865 


விண்ணாடர் கெங்கையிலும் மேலான கங்கையது 
தண்ணீர் குடித்துமிகத் தாபந் தணித்துவந்தால் 
கண்ணாக நீர்போம் காரியங்கள் நன்றாகும் 
எண்ணா வரந்தருவர் என்றுரைத்தா ரம்மானை 
அந்தமுனி சொற்கேட்டு அனுமான் மனமகிழ்ந்து 


2870 


பொய்கையில் நீரருந்திய அனுமனை முதலை விழுங்கல் 
சந்தனஞ்சேர் பொய்கையிலே தண்ணீர் குடிக்கலுற்றான் 
மைக்குவளைப் பொய்கையிலே வாழும் பெருமுதலை 
மிக்க அனுமானை விழுங்கியதே அம்மானை 
முந்த அனுமான் முதலை வயிற்றைப்பீறி 
அந்த மடுக்கரையில் ஆர்ப்பரித்தா ரம்மானை 

2875 
பெருமுதலையொரு பெண்வடிவு தானாகக் 
கூறாக னுமானைக் கும்பிட்டா ரம்மானை . 
எண்ணு முதலையாய் என்னை விழுங்கிய நீ 


பெண்ணாக மாறிய முதலை தன் வரலாறு கூறுதல் 
பெண்வடிவாய் நின்றதனைப் பேசென்றா ரம்மானை 
தண்டகமா முனிவன் தானுமி ராவணனை 


2880 


119 


முன்னுகின்ற பாவமினி நீங்கவே என்று சொல்லிச் 
சாந்திபண்ண வேணுமென்று சந்தனஞ்சேர் பொட்கையிலே 
தண்ணீரெடுக்க வந்த தையல் நல்லாள் புத்திரனை 
அப்பொ குமாரன் அதிகாயனை எடுத்துச் 
சீராடி நானும் தெருவில்விளை யாடிவிட்டேன் 2885 


2890 


இந்நேரந் தாழ்த்ததென்ன என்றுமிகச் சினந்து 
முந்தமுனி என்னை முதலை வடிவாக்கி 
இந்த மடுத்தனிலே இருப்பதென்று சாபமிட்டான் 
அப்போ முனியை அடிவணங்கி யானும்வந்தேன் 
எப்போ சாபம்இனி நீங்குமென்று அடிபணிந்தேன் 
எடுத்தா ரனுமானை எடுத்து விழுங்கியபின் 
வாய்த்த வடிவாய் வருகவென்று சாபமிட்டான் 
நானிலத்தில் முன்னாள் நான் செய்த பாபமெல்லாம் 
போனதென்று சொல்லிப் போற்றி நின்றா ளம்மானை 
பூங்கா வனஞ்சூழ்ந்த பொய்கைக் கரை தனிலே 


2895 


நீங்காத மாமுனியை நீதா னறிந்திலையே 
எய்தா விலங்கை இராவணனைப் பெற்றெடுத்த 
கைகேசியைப் பயந்த காரணன்கா ணம்மானை 
மற்போர்த் தோளான் மயில்ரா வணனைவென்ற 
சொற்போ ரனுமானே சொல்லுகிறேன் நீர்கேளாய் 2900 
மாலியவான் என்னுயிரை வாங்கிவந்தா னென்று சொல்லி 
பூங்கொடியைத் தெண்டனிட்டுப் போயினர்கா ணம்மானை 
மற்றை யரக்கருடன் மாலியவான் மாண்டிடவே 
சொற்றமிகு அனுமான் கொன்றனன்கா ணம்மானை 


அனுமன் பலைபல தாண்டல் 
அந்நேரந் தானனுமான் அறிவுமிக வுணர்ந்து 

2905 
இந்நாழிகையில் இயல்புடனே பாய வென்று 
கெங்கைக் கரைகடந்தான் கேதாரம் தான் கடந்தான் 
எங்கு மிகவந்த இமயகிரி தான் கடந்தான் 


120 


கண்ணுதலோன் மேவும் கயிலாசந் தான் கடந்தான் 
விண்ணவர்கள் வீற்றிருக்கும் மேருவரை கைதொழுதான் 
அங்கே பிரதக்ஷணம் ஆதித்தனைக் கண்டனுமான் 
இங்கே விடிந்ததென்று ஏங்கினன்கா ணனுமான் 
செஞ்சுடரோன் வாராதென்று தெளிந்தா னனுமானும் 


மருந்தை மறந்த அனுமான் மலையையே 
எடுத்துவரல் 
திருந்தும் அயோத்திவந்த சீராமன் தன் தூதன் 
மருந்து மலையருகே வந்தனர்கா ணம்மானை 

2915 
வந்தவுட னேயனுமான் மருந்து மறந்துவிட்டான் 
இந்தமலை கண்டு இனிமீண்டு போகவென்றால் 
வான் பெரிய விபூஷணனும் மற்றுமுள்ள சாம்புவனும் 
காரணமாய் நின்றருளுங் கண்ணீர் சலிப்பரென்று 
நாரணனே ஓம் நமோ நாராய ) வென்று 

2920 
சீராமா என்னச் செப்பி மலைபிடுங்கி 
வாரா மலையெடுத்து வந்தனர்கா ணம்மானை 
அவ்வளவில் விபூஷணனும் அன்பான சாம்புவனும் 

சீராமன் சீர்பாதம் தான்வருந்த 
இலட்சுமணன் அசத்தனைப் பாத்திருந்து 2925 

எழுந்திருந்தா ரம்மானை 


... 


... 


... 


.. 


இராமன் வருந்திப் புலம்பல் 
தம்பிதனைக் கண்டிரங்கித் தாமரைக்கண் நீர்த்தும்ப 
செம்பவள வாய்திறந்து செப்பினர்கா ணம்மானை . 
சீதைசிறை யாக்கிவிட்டேன் சேனையெல்லாம் பட்டுவிட்டார் 
தாதைதனைக் கொன்றுவிட்டேன் தம்பியோ பட்டுவிட்டார் 
அங்குதனைக் கொன்றேன் அனுமானைத் தோற்றுவிட்டேன் 
துங்கமிகு நாடுவிட்டேன் சுக்ரீபன் படைவிட்டான் 
மா நிலத்தோர் யாவரையும் வாளினால் கொன்றுழக்கி 


121 


வானுலகம் போவேனென மாயன் புலம்பலுற்றான் 
சீராமன் சொல் கேட்டுச் சிந்தை மிகத்தளர்ந்து 


2935 


தப்பாம லிப்பொழுது சஞ்சீவியைக் கொண்டுவர 
அப்போதேசென்ற அனுமான் வரப் போறான் 
எல்லாரும் பழைய வடிவாய் விடுவார்கள் 
வேதாவே கோபமினி வேண்டா மெனமொழிந்தார் 
மேதாவி அனுமான் மருத்துமலை கொண்டுவந்தான் 


2940 


கண்ணான எம்பெருமான் கண்கலக்கந் தீரவென்று 
இன்னா ரென்னாமல் எழுந்திருந்து வானரங்கள் 
மாண்டவர்கள் எல்லாரும் மாயவரைத் தாள் பணிந்து 
பூண்டுகொண்டு கையாரப் புல்கினர் காணம்மானை . 
சிலையிற் பெரிதான சீராமன் தன் தூதன் 

2945 


மலையை எடுத்தங்கே வைய்த்துவந்தா னம்மானை 


இராமன் படை உயிர்பெற்றதை இராவணன் காணல் 
ஈண்டுகின்ற அயோத்தி எழுபது வெள் ளஞ்சேனை 
ஆண்ட படைத்தலைவர் அல்லாரும் வந்துகண்டார் . 
நீண்ட இராவணன் தன் நீள்மதிலைச் சென்றுகிட்டி 
கோட்டை மதிலேறிக் கொக்கரித்தா ரம்மானை 

2950 


மற்பிடி மேகநாதன் வாளியினால் பட்டவர்கள் 
எப்படியே வந்தார்கள் என்றானி ராவணன் தான் 
ஏத்தமுள்ள வெற்றி எழுபதுவெள் ளஞ்சேனை 
விரைவில் சென்று விருசணம் பண்ணுமுன்னே 
மாருதி சென்று மருத்துமலை கொண்டுவந்தான் 


2955 


பேருலகில் எல்லாரும் பிழைத்தனர்கா ணம்மானை 
கொல்லவொண் ணாதிந்தக் கொடும் படையை நம்மாலே 
வெல்ல வொண்ணாரென விளம்பினர்கா ணம்மானை 
மாரீசன் மாலியவான் மற்ற அதிகாயன் 
பாரோசை யாமரக்கர் பட்டவர்கள் எல்லாரும் 2960 


16 


122 


... 


இன்றுவர வேண்டுமென்று இந்திர செயித் தெழுந்து 
வென்றி யிலங்கை நகர் மேலைவா சல் தனிலே 
தோங்கனி யை வெட்டித் தெய்வத்தேர் மேலேற்றி 
போதார் அயோத்தியிலே போங்கோ ளெனவுரைத்தார் 
இந்திரசித்து நிகும்பலை யாகம் செய்யச் செல்லல் 
நிகும்பலை யாகம் வளர்க்க 

2965 
மேகநாதன் சென்றனர்கா ணம்மானை 
வேதங்கள் போற்றும் விபூஷணனார் தாமறிந்து 
காதங்கள் சேரும் மதிலிலங்கை போய்ப்புகுந்து 
சீதையைக் கண்டிறைஞ்சித் தென்னிலங்கை விபூஷணனும் 
யாகம் நடத்தும்வகை என்றுமறிந்து கொண்டு 2970 
நிகும்பலை யாகத்தை அழித்தல் 
அந்த விபூஷணனார் அனுமானுக் கென்சொல்லுவார் 
இந்திர செயிற்றின் யாகம் அழி யாதிருந்தால் 
ஆயிதத் தாலே அவன் ஆய்விடுவன் என்று சொல்லி 
அரக்கன் விபூஷணனும் அனுமானு மங்குதனும் 
அரக்கனி யாகம் அழித்துவிட்டா ரம்மானை 

2975 


மெத்த விபூஷணனும் மேகநாத னுமாதித்தனும் 
குத்தி யமர்பொருது கொக்கரித்தா ரம்மானை 
இந்திரசித்து வீடணன் போர் 
மாறுகொண்ட மாயவற்கு வழியுந் திசைகாட்டி 
ஏறிக் கடல் கடந்து எழுநூற்றுக் காதவழி 
சீறிவந்தா யென்று சொல்லி மேகநாதனும் எதிர்த்துச் 2980 


சீறியமர் பொருதான் சிறிய தகப்பனுடன் 
கேட்டங் கிளைய பெருமாள் எழுந்தருளி 
ஓட்டமும் நடையுமாய் ஓடிவந்தா ரம்மாளை . 
வீடணனொடு இலக்குவன் சேர்ந்து போர் செய்தல் 
இந்திர செயிற்றோட லட்சுமணர் வந்தெதிர்த்தார் 
அந்தரத்தே செந்தூள் பறக்க அமர்பொருதார் 


2985 


123 


மேகம் புகுந்தேற்றும் மேகநாதனும் பொருதார் 
ஆகம் திமிர்ந்தனுமான் அஞ்சாதே வாருமென்று 
வாழ கிரிபோல மகிழ்ந்தனுமான் மன்னவனைத் 
தோளில் எடுத்துச் சுமந்து நின்றா ரம்மானை 
இலக்குவன் இந்திரசித்துவின் தலையறுத்தல் 
இந்திரன் தன் ஆயுதத்தை இளையபெரு மாளெடுத்து 2990 
அந்தரத்தே விட்டு அவன் தலையைத் தான் துணித்து 
இந்திரலோகம் புகுந்து எல்லார்க்குந் தான் காட்டி 
முந்தவன் றன் தந்தை முன்னே வைத்தனர்கா ணம்மானை 
முன்னச் சிலையான் மணிமுடியைக் கண்டார்த்தே 


2995 


இராவணன் இறந்த மகனைக் கண்டு கதறல் 
தன்கை முகத்தில் அறைந்தழுதா னம்மானை 
வாய்த்த துணையே மகன் பெரிய சேவுகனே 
ஏற்றிய வில்லி இந்திரசித் தென்றழுதான் 
பத்துத் தலையும் பதைக்க அவன் வயிற்றில் 
குத்தி யிரத்தம் குழம்ப விழுந்தழுதான் 
பட்டணத்தி லுள்ள பலசாதி அத்தனையும் 


3000 


கெட்டோமோ வென்று கிலேசமுற்றா ரம்மானை . 
தேசந் திறையிடவே சென்று திசைநடுங்க 
அஞ்நூறு வெள்ளம் அரியதொரு வில்லியமும் 
வெள்ளிக்கல் லணை யிட்ட வெள்ளைப் புரவிகளும் 
பொன்னின் மணியசையப் போந்த கரியுடனே 


3005 


( தூபக்கன் பதக்கன் ) துயரமறி யாதவரும் 
செந்தூள் பறக்கத் திசைகள் பொடி படவே 
எந்தன் கொலுவில்வர என்று தான் காண்பேனான் 
கன்றாத மேனியனே கலங்காத வன் துணையே 
மாற்றானைக் கண்டால் மதம்பொழியும் வாரணமே 


3010 


1 சேணம் 


124 


கூற்றுவனார் இந்திரனைக் கோட்டிகொள்ளுங் காரணமே 
எங்கே மகனே இந்திர செயிற்றே என்றழுதான் 
உன்னை இழந்து உயிர்வாழேன் என் மகனே 
நானும் வருவேன் நாயகமே என் றழுதான் 
எல்லையிலாச் சேனை கொண்டு இந்திரனார் தன் கொடியை 


ஒல்லையிலே வெட்டிவென்ற உம்பரர சாள்பவனே 
என்று நான் காண்பேன் இந்திர செயிற்றே என்றழுதான் . 
மூவுலகு மெச்சும் முடிவேந்தா என்றழுதான் 
நாவலோ கத்தீவில் நாலுதிக்கு வேந்தர்களும் 
தரியாமல் வந்து சரணமென்று தாள் பணிய 

3020 


அரிதான மண்டபத்தி லாக்கிறமங் கேளேனோ 
குன்றுபோ லிராவணன் தான் குமுறி அழுதலித்துத் 
தங்கப்பொன் மேடை- தன்னில் சலித்து இருக்கையிலே 
மகன் இறந்த செய்தியை மண்டோதரி கேட்டல் 
பளிங்குமா மேடை தனில் பஞ்சணைமே லே இருந்து 
துலக்கமுடன் தாதியளும் சொல்லுக்கு மூப்பியளும் 3025 


ஆனபணி யாபரணம் அழகுபெறப் பூண்டு கொண்டு 
சேனை யுடனே சிறந்து இருக்கையிலே 
வண்டாடும் பூங்குழலாள் வண்டோ தரித்தாயே 
உன்னுடைய புத்திரன் தான் ஓவியமே பட்டார்காண் 
கொண்டாடும் மந்திரியே கோவையிதழ் வாயமுதே 3030 


மண்டோதரி அழுது புலம்பல் 
அந்நேரம் வண்டோதரி அழுது மிக அலறி 
என்கண்ணே மணியே கருதலர்கள் கோளரியே 
என்னே மகனே எழுந்ததொரு சூரியனே 
கண்ணே கடலே கருதுவார் காரிடியே 
என்று எழுந்திருந்து இருகண் புனல் சொரிய 


3035 


சென்று வெள்ள மாதருடன் திருவிசை கொண்டாளே . 
கண்டுதிரு மேனிதன்னைக் கண்ணிலொற்றி யேயழுதாள் 


125 


வாய்த்தவில்லுங் கொண்டுமணி மண்டபத்தே வாராயோ 
ஆர்த்த படை யுடனே ஆர்ப்பா ரத்துடனே 
கல்லான நெஞ்சே கருணாகர மணியே 

3040 


சொல்லாத வானரத்தைத் தொலையவே வென்று கொண்டு 
வந்தேனான் என்றிலையோ மட்டுப் படாக்களிறே 
எங்கே இறந்துவிட்டாய் என்மகனே என்றழுதாள் 
கனகம் பொதிந்ததொரு கண்ணான மேனியனே 
இலங்கை அழியுதுகாண் இந்திரசெயிற்றே என்றழுதாள் 


சேனை கலங்கிதுகாண் திக்குவே றாகி துகாண் 
மூல பெலத்தாரும் முகம் சோம்பி வாடுதுகாண் 
ஓட்டப் படையோடே ஓடிவரக் காணேனே 
பரும்பவளத் தூணிருந்து பள்ளிக்கூடந்தனிலே 
கையோடு பொத்தகமும் கண்ணாளா காண்பேனே 


3050 


தெய்வலோ கத்திருந்த சேந்த படையோடே 
எக்காளம் பேரிகையும் இரண்டருகும் நின்றதிர 
வீரப்பட்ட மும்புனைந்து மெய்சோரத் தோரமிட்டு 
சித்திரக் கையும் சிறந்த மணிமார்பும் 
வில்லொடு கையும் விரைந்துவரக் காணேனோ 


3055 


என்றுமுகத் தறைந்து இருந்தபெருஞ் சேனை எல்லாம் 
என்ன படைப்போர் இனிநாம் பொரப்போறோம் 
மன்னவ ரெல்லாம் மாளுவது நிச்சயங்காண் 
மண்டோ தரி அழுது மாளிகையிற் சென்றுபுக்காள் 
கண்டாருஞ் சேனை கரிபரிகள் காலாளும் 


3060 


மூல பெலத்தாரும் மூவுலகில் வன்னியரும் 
ஆலோலக மாய் அழுது அவரவரே சென்றுபுக்கார் 
அந்நேர மிராவணனும் அழுதுமிக நினைந்து 


இராவணன் கும்பகர்ணனை எழுப்பச் செய்தல் 
அயிரா பதத்தை அன்று ஆகாசமே எடுத்துத் 
திசையான தம்பியரைச் சென்றெழுப்ப வேணுமென்று 3065 


126 


மல்லர்களைத் தானழைத்து வாருங்சோ ளென்று சொல்லிச் 
செல்லெனவே மல்லர் இரண்டு நூ றாயிரம் பேர் 
அட்டகஜக் கொம்பை அழுத்தும் இராவணன் தான் 
திட்டெனவே மல்லர்களைச் சேரவே தானழைத்து 
வானமுட்ட நின்ற மதகரியுந் தானழைத்து 

3070 
ஆனதொரு மாவுத்தர் அத்தனையும் வாருமென்று 
வட்டமாக மிதித்து மண்டியே கும்பகனை 
திட்டெனவே எல்லாரும் சென்றெழுப்பி வாருமென்று 
அந்நேரம் கூடி ஆன மல்லர் எல்லாரும் 


மல்லர் கும்பகர்ணனை எழுப்பல் 
சென்றார்கள் கும்பகன்னன் திருமாளிகை தனிலே 


3075 


இந்திரசெயிற்றும்பட்டு இலங்கை அழியுதென்று 
முந்தரக்கர் சென்று முறையிட்டார் கும்பகற்கு 
கலங்கி அரக்கரெல்லாம் கால்சாய்ந்து போகுதுகாண் 
இலங்கை அழியுதுகாண் எழுந்திரடா கும்பகனே 
உறங்குகின்ற கும்பகனே உங்கள் பெருஞ் சேனை எல்லாம் 
இறந்து விடுகு துகாண் எழுந்திரடா கும்பகனே 


விருத்தம் 
உறங்கு கின்ற கும்பகன்ன உங்கள் மாய வாழ்வெலாம் 
இறங்கு கின்ற தின்றுகாண் எழுந்தி ராயெ ழுந்திராய் 
கறங்கு போல வந்தெதிர்த்த கால தூதர் கையினால் 
உறங்கு வாயு றங்குவாய் இனிக்கி டந்து றங்குவாய் 3085 


என்று சொல்ல அன்னவன் எழுந்திராமல் கண்டுபோய் 
மன்றல் தங்கு மாலைமார்ப வன்து யில்எ ழுப்பலம் 
அன்று கொள்கை கேண்மினென்று மா வொ டாளி ஏவினான் 
ஒன்றன் மேல்ஓர் ஆயிரம் உழக்கி விட்டெழுப்புவீர் 


நடை 
உறங்குகின்ற கும்பகனே உங்கள் பெருஞ் சேனை எல்லாம் 


127 


இறந்து விடுகுதுகாண் எழுந்திரடா கும்பகனே 
நித்திரை கொண்டே நீங்க நெடுங் கும்பகற்கு 
மத்தளங்கள் தாளம் மணிமுரசு பேரிகையும் 
எத்துந் துடிமுரசு எக்காளந் தாரைசின்னம் 
வானம் பலதுணிய வான் முழக்க மேயழங்க 


3095 


விருத்தம் 
கட்டுறு கவன மாவோர் ஆயிரங் கடிதின் வந்து 
மட்டுற உறங்கு வான் தன் மனந்தனில் வருத்த மாற 
விட்டுற நடத்தி யெட்டுச் சாரதி விரைவின் வந்தார் 
தட்டுறு குறங்கு போலத் தடந்துயில் கொள்வ தானான் 


நடை 


மதவானை தான் கோடி வான் பரிகள் தான் கோடி 3100 
இதமான மார்பி லெறிவட்ட மிட்டெழுப்பச் 
சுகமான நித்திரையாய்த் தூங்கலுற்றார் கும்பகனார் 
அகமலர்ந்து மல்லரெல்லாம் அரக்கன் முன்னே வந்து நின்று 
இருப்புலக்கை கொண்டு இரண்டு நூ றாயிரம் பேர் 
திருத்தமுட னே சென்று செவித்தாடை யிலேயடித்தார் 


அடித்தமல்லர் தான் சலித்து அறவே மிகமெலிந்து 
எடுத்துலக்கை ஏந்திக் கிடக்கலுற்றா ரம்மானை 
கொட்டுடனே கூந்தாரி கூரியவாய்க் கோடாலி 
வெட்டித் திறந்தார் விழிபூளை கும்பகற்கு 
அழுந்த இலங்கையுள்ள ஆடுமா டத்தனையும் 


3110 


இங்கிவன் மேல் சாய்த்தார் எழுந்திருந்தார் கும்பகனார் 
மூரி நிமிர்ந்து நெடுமூச்சுத் தானெறிந்து 
அனந்தல் தெளிந்துமெத்த ஆர்ப்பரவம் தான் கேட்டு 
இலங்கை, மதிக்க எழுந்திருந்து தானெ றிந்து 
வாரி எழுந்திருந்தார் வையந் துணுக்கெனவே 3115 


கோபப்பசி தீரக் கொழுக்கட்டை யுஞ்சோறும் 


128 


விருத்தம் 
இங்கிவன் தன்னையாம் இன்றெ 

ழுப்பலாம் உபாய முன்னித் 
துங்கவன் வாயும் மூக்குங் 

கண்டுமே துணுக்க முற்று 
அங்கைகள் தீண்ட அஞ்சி 

ஆழ்செவி யதனி னுள்ளே 
சங்கொடு தாரை சின்னஞ் 

சமைவுறச் சாற்ற லுற்றார் . 


3120 


கோடிபேர் தண்டு குந்தங் 

குலமழு வல்லோர் கூடித் 
தாடைகள் சந்து மார்பும் 

தலையெனு மவையிற் றாக்கி 
வாடிய கைய ராகி 

வலியுற மாண்டு நின்று 
நீடிய பரிக ளெல்லாம் 

நிரப்பிடும் விரவி னென்றான் 


3125 


கும்பகர்ணன் உ.றக்கத்தினின்றெழுதல் 
மூவகை உலகும் உட்க 

முரட்டிசைப் பனைக்கை யானை 
சேவகந் தீர்ந்த தென்னை 

திசைகளுந் திடுக்கிட் டேங்கப் 
பூவுளான் புணரி மேலான் 

பொருப்புளான் முதல்வ ராய 
யாவருந் துணுக்குற் றேங்க 

எளிதினின் எழுந்தான் வீரன் 


3130 


வான ரப்பெருந் தானையர் மானிடர் 
கோநகர்ப்புறம் சுற்றினார் கொற்றமும் 
ஏனை யுற்றனர் தீயவ னின்னுயிர் 
போன கத்தொழில் முற்றுதி போயென்றான் , 


129 


கிட்டிய தோசெரு கிளர்பொற் சீதையைச் 
கட்டிய தோமுனம் சொன்ன சொற்களால் 
திட்டியின் விட.மன்ன கற்பின் செல்வியை 
விட்டிலை யோ இது விதியின் வன்மையே . 


3135 


தேர்செலக் கரிசெல நெருக்கிச் செம்முகக் 
கார்செலத் தேர்செலப் புரவிக் கால்செலத் 
தார்செலக் கடை செலச் சென்ற தானையிற் 
பார்செலற் கரிதென விசும்பிற் பாய்ந்ததால் 


3140 


அன்னது கண்டவன் தம்பி யானவன் 
பொன்னடி வணங்கியே பொறுத்தி யாலெனா 
வன்னெடுஞ் சூலத்தை வலத்து வாங்கினான் 
இன்னும் ஒன் றுரையுள தென்று கூறினான் . 


கும்பகர்ணன் உரை 


நடை 


3145 


தாபத்துட னாயிரஞ் சரட திலே தான் பிடித்து 
வள்ள லிருக்கும் மலைபோலே தான் குவித்துப் 
பள்ள மடை திறந்து பாய்ச்சினால் போல்மதுவும் 


விருத்தம் 
ஆறு நூறு சகடத்து அடிசிலும் 
நூறு நூறு குடங்களும் நுங்கினான் 
ஏறு கின்ற பசியை எழுப்பினான் 
சீறுகின்ற முகத்திரு செங்கணான் . 


3150 


எருமை ஏற்றையோர் ஏழிரு நூற்றையும் 
அருமை யின்றி யே தின்று இறை ஆற்றினான் 
பெருமை பெற்றது கோடுமென் றேபிறங்கு 
உருமை ஏற்றைப் பிசைந்துஎரி ஊதுவான் , 


3155 


17 


130 


கும்பகர்ணன் அண்ணனிடம் வினாவல் 


நடை 


கோப்பறக்கத் தின்றவனுங் கொள்ளை பசிதீர 
மண்ணோர் புகழவரும் வாளரக்கன் முன் சென்று 
அண்ணாவி என்னை அழைத்த பணிவிடை என் 
விண்ணோர் புகழவரும் மேகநாதன் சென்னிகண்டு 
கண்ணீர் சொரியக் கதறி விழுந்தான் 


3160 


என்வார்த்தை கேளாமல் இத்தனையும் பட்டோமே 
உன்வார்த்தை மேலாய் உயிரிழந்து விட்டோமே 
இலங்கை யழியாமல் எவ்வுயிரும் வாடாமல் 
இலங்கைக்கு ராசாவே இலட்சுமியை விட்டுவிடீர் 
பிலங்கள் குறைந்தாலும் போமாண்டு போனாலும் 


3165 


இலங்கை யழிந்தாலும் இலட்சுமியை விட்டுவிடேன் 
சொல்லிச் சினந்தெழுந்தான் தோளிரண்டு பத்துடையான் 
சொல்லப் பயந்து நின்றான் சொற்பெரிய கும்பகனார் 
வேகமளங் கன்னி மெய்வெதும்பிக் கும்பகனார் 
ஆக மிகப்பெரிய அண்ணே பொறுத்தருளீர் 

3170 


இலக்குவனை அழித்துவருமாறு கும்பகர்ணனை ஏவல் 
வட்டமிட்ட வாளும் வயிர மணித்தடியும் 
நட்டமிட்டு வாரு மென்று நல்லா யுதமெடுத்து 
வென்று சிறை மீட்கவந்த வேடரிரு வரையும் 
கொன்று குரங்கு தளம் படையைத் தூள்பறக்க 
வென்றுவா வென்று விடை கொடுத்தான் மேலரக்கன் 3175 


கும்பகர்ணன் போர்க்குப் புறப்படல் 
இடியம்பு நாகரசம் எக்காள தாரைசின்னம் 
படைமன்ன ருள்ளதெல்லாம் பார்மதிக்க வேகூடி 
எத்துக் கரியும் எண்ணா யிரங்கோடி 
செந்தூள் பறக்கத் திசைகள் பொடிபடவே 
வந்து புறப்பட்டான் மதம் பெரிய கும்பகனார் 


3180 


131 


கும்பகர்ணனை யாரென்று இராமன் கேட்க 
வீடணன் கூறல் 
சென்று புறப்பட்டான் சீராமன் படைக்கெதிரே 
குன்றுபோல் வந்தெதித்த கும்பகனைக் கோவிந்தனார் 
நின்றிவனா ரென்றார் விபூஷண ரென்சொலுவார் . 


விருத்தம் 
ஆரியன் இனைய கூற அடியிணை இறைஞ்சி ஐயா 
பேரியல் இலங்கை வேந்தன் பின்னவன் எனக்கு முன்னோன் 
காரியல் காலன் அன்ன கழல் கும்ப கருணனென் போன் 
கூரிய சூலத்தான் என்று அவன் நிலை கூறலுற்றான் . 


நடை 
அந்தரக்க னுக்கிளையோன் அடியேற்கு முன்பிறந்தோன் 
ந்திர செயிற்றோடே இறக்கவென்று வாரான் காண் 


கும்பகர்ணனைத் தம்பக்கம் அழைத்துவருமாறு 
வீடணனை அனுப்பல் 
வீணே உயிரிழந்து மெத்தநொந்து போகாமல் 
நீ போய் அவனை அழையுமென்றார் மேலோனும் 


3190 


வீடணன் கும்பகருணனை வேண்டுதல் 
மேலோ னுரைக்க விபூஷணனுஞ் சென்று கண்டு 
சேலை ஒதுக்கிச் சென்று நின்று வாய் புதைத்து 
என் அண்ணனே நாயகனே இலங்கை அழியிதுகாண் 
அன்றுமுதல் அண்ணருக்குச் சொன்னேன் அறிந்திலரே ? 195 


ஆறாத பாவியுடன் அங்கிருந்து மாளாமல் 
வாரீரோ அண்ணாவி மாயவரைக் கண்டிருப்போம் 
எல்லையற்ற மன்னன் இந்திரசெயிற் றையிழந்து 
அல்லை ஒத்த தம்பி அதிகாயனை இழந்து 
வாசமுற்ற சோலை மதிலிலங்கை வாழ்விழந்து 


3200 


132 


பூசலுற்றுப் பொரிந்து போவர்களோ போர்வேந்தே 
கிள்ளை யிலங்கை கிளையற்றுப் போகாமல் 
கொள்ளைப்பெருஞ் சேனையுடன் கோமானு மில்லாமல் 
உள்ள போரில் நீ ஒருவனாகிலும்பிழைத்து 
எள்ளுநீரு மிறைக்க இருவென்றார் கும்பகனார் 3205 


வரமறுத்த கும்பகர்ணன் வானரப் படையைத் 
துன்புறுத்தல் 
அரக்கன் விபூஷணனும் மாயரைவந் தேதொழுது 
இரக்கமிலான் பின் பிறந்தான் இதத்துக்கு வந்தானிலை 
கொண்டாடிச் சீராமன் குரக்குப் படை கலங்க 
எங்குங் குரங்கை எடுத்துவிழுங்கலுற்றான் 
ஓங்கு செவி வாயிலே ஓடியதே யம்மானை 

3210 


. 


கும்பகர்ணன் இலக்குவன் போர் 
அப்போ இளைய பெருமாள் நடந்துவந்து 
தப்பாமல் வில்லெடுத்துத் தாக்கினா ரம்மானை 
அண்டங் கலங்க அரக்கர் படைகலங்க 
கண்டதுண்ட மாகக் கணைதொடுத்தா ரம்மானை , 
எம்பெருமான் தம்பி இளைய பெருமாளைக் 


3215 


கும்பகணன் வந்து குறுகினன்கா ணம்மானை . 
வந்து போர் செய்யவந்த வசந்தனைப் பிடித்துச் 
சிந்தூர மாய்த் தேய்த்துத் திலதமிட்டா ரம்மானை . 
எந்தனுடன் பிறந்த என்னுடைய தங்கையவள் 
உங்களுக்குச் செய்த குற்றம் ஒன்றுமில்லை யானாலும் 


3220 


மொய்குழலைத் தான் பிடித்து மூக்கை அறுத்தஉன்னைக் 
கைதுணிய வெட்டுவன்காண் என்று சொன்னான் கும்பகனும் 
வில்லினாற் கொல்வதன்றி வெறுகளம் போலே 
சொல்லினாற் சொல்லவே கற்றிலன் என் றார்லக்ஷமணனும் 
காராழி தன்னைக் கடுங்கணையா லேயறுத்த 

3225 


சீராம ரெங்கேயென்று தேடினான் கும்பகனும் 
எண்ணுஞ்சீ ராமர் தம்பி இலட்சுமணர் வந்தெதிர்த்தார் 


133 


கும்பகர்ணன் இராமன் போர் 
தாரார் இராவணன் தம்பியென்னுங் கும்பகனும் 
வீரரக்கன் மேலே வில்லி கணைதொடுத்தார் 
போராட லாடல் புரிந்தனர்கா ணம்மானை . 


3230 


கோத்தசிலை வளைத்துக் கும்பகன்ன னெய்யலுற்றான் 
கும்பகன்னன் விட்ட கொடுங்கணை எல் லாமறுத்து 
வெத்தி யிலட்சுமணன் மேல்மடியத் தான் பொருதான் 
அம்பைத் தொடுத்துவிட்டு ஆர்ப்பரித்தா ரம்மானை 
எட்டுவரை யதிர உல கீரேழுந் தானதிர 

3235 


வட்ட வுலகசைய வானகந் தானசைய 
கொட்டமிட்ட தென்னிலங்கை கும்பகண்ணனார்வளைத்துத் 
தொட்ட கணைமாரி தொடுத்துவிட்டா ரம்மானை . 
வேந்த னிலட்சுமணன் மேனியெல்லாம் புண்பட்டு 
நிற்குநிலை தள்ளாடி நின்றனர்கா ணம்மானை 3240 


எதிர்த்த சுக்ரீவனைப் பற்றிக் கவர்ந்து 
இலங்கை ஏகுதல் 
அப்போது சுக்ரீபன் ஆர்ப்பரித்து வந்தெதுத்துத் 
தப்பாமல் வெற்றிபெறத் தாக்கினான் அம்மானை 
வில்லை வளைத்தரக்கன் வெய்யகணை தொடவே 
கொல்லுகின்ற சுக்ரீவன் கோம்பிநின்றா ரம்மானை 
அந்நேரஞ் சுக்ரிபனை ஆர்ப்பரித்துத் தான் பிடித்துத் 3245 
தென்னிலங்கை தன்னில் சென்றுபுக்கான் கும்பகனும் 
எத்தலமு மெண்ணும் எழுபதுவெள் ளஞ்சேனை 
அந்தரா மர்பாதம் அடிதொழுதா ரம்மானை 
வள்ள லிராகவனும் மன்னவரும் பின்தொடர 
உள்ள மிகக்கலங்கி ஓடிவந்தா ரம்மானை 

3250 


குரக்குத் தன்படையைக் கும்பகண்ணன் தான்விழுங்கி 
இமைத்து விழிப்பளவில் நீலவண்ணன் சேனைமுன்னே 
கோலமுடன் வந்தெதுத்தார் கும்பகனார் அம்மானை . 


134 


கோலிக் குரக்குத்தளப் படையைத் தான் விழுங்க 
சேலையுடை யனுமான் செவியிற்பிற் பட்டோடி 


3255 


பரக்கும் புவியளந்த பச்சை நிறத் தான்படையை 
துரத்திப் பொருதானைச் சுக்ரீபனைப்பிடித்துத் 
தூக்கி எடுத்தவனைத் தோள் மேலே வைத்திலங்கை 
நோக்கி வழி நடந்தான் நூலுடைய கும்பகனார் 
கும்பகன்னன் போகாமல் கோட்டை யுள் முகத்தை 


3260 


அம்பைத் தொடுத்து அடைத்துவிட்டா ரம்மானை . 
பொன்னிலங்கை மாநகர்க்குப் போகவழி யில்லாமல் 
மின்னியவேல் கும்பகன்னன் மீண்டனன்கா ணம்மானை 
கொல்லுகின்ற சூலமுடன் கும்பகன்னன் நெத்தியிலே 
செல்லுமென நீண்ட அம்பு தொடுத்தனன்கா ணம்மானை 


அம்புபட்டு மயங்கிய கும்பகர்ணன் மூக்கினைச் 
சுக்ரீவன் பறித்தல் 
ஆங்கந்த நெற்றியும் அம்புபட்டுக் கும்பகற்கு 
நீங்காக் கணையோடி நின்றனர்கா ணம்மானை 
கும்பகன்னன் நாசியையும் கோலக்குழைக் காதிரண்டும் 
எக்கி யுடலை இருத்திப் பிடித்திறுகத் 
தாக்குடைய கும்பகனை மூக்கரிந்தான் கக்ரீபன் 3270 


பங்கப்பட மூக்கைப் பறித்துவந்தா னம்மானை . 
வட்டாரஞ் சூழ்ந்த மனிதரெல்லாம் பாத்திருக்க 
விட்டான் குதித்தோடி மீண்டு வந்தா னம்மானை 
திண்டேர் முகத்தைச் சீரழித்தா னப்போது 


மூக்கிழந்த கும்பகர்ணன் வானரப்படையைச் 
சிதறடித்தல் 
சண்டாளன் நம்மைச் சதித்தானே என்று சொல்லிச் 3275 
சூர்ப்பணகை மூக்கறுத்த சொல்லுக்கு நாணிநின்றோம் 
அரக்கனவன் மூக்கறுந்து வாடி நின்றா னம்மானை 
தாக்குடைய கும்பகனுந் தானிலங்கை நாணமுற 


135 


முகத்த திருக்க முடியாதே யென்று சொல்லிக் 
குத்தித்துக் கொக்கரித்து மிக்கபடை வானரத்தைப் 3280 
பத்திபத்தியாகப் பதறடித்தா னம்மானை 
இராமன் அம்பினால் கைகளை அறுக்கக் 
கால்களால் பொருதல் 
கத்துங்கடல் மேனியனார் கையிரண்டுந் துள்ள வெய்தார் 
வெத்திபெறுங் காலிரண்டால் வீசிமிகப் பொருதான் 
வட்டமிட்ட தோளான் வளைந்து பொர வானரங்கள் 
பட்டறவே நொந்துகவி பற்காட்டித் தானோட 3285 


இராமசரம் காலைத் துணிக்க அம்மிக் குழவிபோல் 
உருண்டு அழித்தல் 
மாலோன் மிகவெருண்டு வாளரக்கன் தம்பியரைக் 
காலிரண்டும் வீழக் கணைதொடுத்தா ரம்மானை 
நீலமலை போலே நிலத்தில் விழுந்தவனும் 
மாலவன் தன் சேனை வானரங்கள் தான்மாள 
அம்புவி யெங்கும் அகலமுள்ள அம்மியுமாய்க் 


3290 


கும்பகனார் அம்மிக் குழவியுமாய் உருண்டார் 


வீடணன் வேண்டிக்கொள்ள இராமன் கும்பகர்ணனின் 
தலையறுத்துக் கடலில் வீழ்த்தல் 
ஆயனே எங்கள் அரனே 

அருளாளா 
மாயனே யந்த மதிகேடன் செய்தபிழை 
சேரப் பொறுத்தருளீர் சென்னி கடல்விழவே 
ஏவிக் கடுஞ்சரத்தை எய்துவிட வேணுமென்று 3295 


மேவி விபூஷணரும் விண்ணப்பம் செய்யலுற்றார் 
பாவி யுடன் பிறந்து பட்டது தான் போதுமென்று 
மூக்கிலான் சென்னி முழுக்கடலில் போய்விழவே 
போக்கினா லாகுமென்று புண்டரிகத் தாள் பணிந்தார் 
அப்படியே செய்வோமென்று அம்பைத் தெரிந்தெடுத்துத் 


136 


தப்பாம லெய்தார் தலைதெறிக்க அம்மானை 
ஆலைவயல் கச்சி யருளாள ரம்புவிட 
கோலமுடி துணித்துக் கும்பகனும் பட்டுவிட்டான் 
அம்பு தலைக்கொடுபோய் ஆழிதனி லேபோட 
கம்பு லங்கள் ஏற்றிக் கரைபுரண்ட தம்மானை 


3305 


விரிந்துகடல் சிரசியிலும் மிக்கதலை வாய் தனிலும் 
பரந்த கடல்சுவறிப் பாதிநீ ரானது வே 
அம்மானம் பேலே அகன்றகட லத்தனையும் 
செம்மானம் போலே சிவந்ததுகா ணம்மானை 
குன்றனைய திண்டோளான் கும்பகனார் பட்டபின்பு 


3310 


இராவணன் தன் தம்பியை நினைத்து அழுதல் 
அன்று கலங்கி அரக்கன் மனந்தளர்ந்து 
என்றையிலும் வாடியினி யென் செய்வே னென்றழுதான் 
வங்கார மானமணி மண்டபத்தி லேயிருந்து 
சிங்கார மான திருத்தூணில் தான் பார்த்தான் 
பளிங்குமா மண்டபத்தில் பக்கந்தனி லேயிருந்து 3315 


விளங்க வே புத்திசொல்ல வேண்டாமோ தம்பியரை 
ஈசுரனார் தாமிருந்த இலகுகயி லாயந்தனை 
தேசமெங்கு மெச்சத் திசையரக்கன் தானெடுத்தான் 
அந்நேர மீசுரனார் அரிய துயரமுற்று 
பொன்னான மேனிப் பூவையருந் தான திர்ந்து 


3320 


3325 


காலினா லேமிதித்தார் கலங்கியே நான் தெளிந்து 
மெய்யில் நரம்பெடுத்து வீணை தனைப் பாடுகையில் 
அம்மை திருச்செவியில் அந்தராகந் தான் கேட்டு 
செம்மையுடன் பலன்கள் சேரவே தான் கொடுத்தார் 
அன்றுதான் நானும் அரிய பலன் பெறவே 
வானுலகத் தேவர்களும் வந்துகண்டு நிற்கையிலே 
பூமி நடுங்கவந்து போற்றி யிருக்கையிலே 
நேமி உலகளந்த நீண்டான் தான் வந்தாலும் 

1 தண்ணீர் . 2 தலை . 


137 


மண்டி மிகப்பொருது வானுலக மேற்றிடுவேன் 
என்று சொன்ன தம்பியரை இறந்தனையோ என்றழுதான் 
வந்துகண்டு கைதொழுது வணங்காத மன்னவரை 
சிந்திவிழக் கொன்று திறையிட் டவர்வணங்கத் 
திக்கு விசையம் திரிந்து நான் போய்வாரேன் 
அந்நேரந் தானான் அதிகபில மாகவென்று 
என்னே என் தம்பியரே யிந்த இலங்கைதனைக் 3335 
கண்ணான தம்பியரே காத்திருந்தீ ரென்றுரைத்தான் 
முன்னான முப்பத்து முக்கோடி பேர்வரினும் 
இந்த இலங்கையிலே எவன்வந்தா லும்போதும் 
என்று சொன்ன தம்பியரை எங்கே இனிக்காண்பேன் 
குங்குமஞ்சேர் மார்பழகா கும்பகனே தம்பியரை 3340 
எந்தப் பிறப்பிலினிக் காண்பே னென்றழுதான் 
அப்போ யிலங்கையிலே அரியதொரு இந்திரன் தான் 
செப்பமுள்ள சிங்காரம் பார்க்கவென்று தானும் வந்தான் 
அயிரா பதத்தி லானதொரு யிந்திரனை 
ஆகாச முட்டி நிற்கும் ஆனையிலே ஏறிவந்தார் 3345 


வலுவானம் பார்க்கவந்த மதவானை யண்டாமல் 
வாகான தெண்டடா யுதமெடுத்து வந்து நின்று 
சூதாக யானை தனைத் தூள்பறக்க வேயடித்து 
ஆனை தனை வால்பிடித்து ஆகாசமே யெறிந்து 
வீரப்பட்டந் தான்பறித்த வீரா வென்றழுதான் 

3350 
மாலியவான் கூற்றுப்படி இராவணன் எல்லா 
அரசர்களையும் அழைத்தல் 
மன்றலங்குந் திண்டோளான் மாலியவா னும்வந்தான் 
கேளா யிராவணனே கீழுள்ள அத்தனையும் 
ஆளும் இராவணனே அழையுமென்றா ரம்மானை 
மன்ன னழைக்கமயில் ராவணனும் செந்தான் 


வந்த மயில் ராவாணன் கூற்று 
தென்னிலங்கை மன்னன் திருமுகம்பார்த் தேதுசொல்வான் 


18 


138 


தன்னந் தளந்தாயே தம்பியரைத் தோற்றாயே 
தம்பியரைத் தோற்றாயே தளங்குலைந்து விட்டாயே 
வம்புத்த தோளானே மாண்டவர்கள் மாளாமல் 
என்னை யழைத்திலையே யிலங்கை இராவணனே 
சென்று நா னிப்போசீ ராமனையுந் தம்பியையும் 


3360 


கொண்டு வர வோதான் கொற்றவனே என்றுரைத்தார் . 


இராமலக்குவரைப் பாதாளத்து வைக்குமாறு 
இராவணன் கூறல் 
அல்லாறு மேனி யரக்கன் மனமகிழ்ந்து 
நல்லவனே பாதாள நாட்டுக்கு நாயகமே 
எல்லாருங் காணாமல் இராமனையும் தம்பியையும் 
கொல்லாமல் நீயெடுத்துக் கொண்டுவர வேண்டுமென்றார் 


அதனை அறிந்த வீடணன் அதனை அனுமனிடம் கூறி 
எச்சரித்தல் 
சொன்ன விசேஷம் விபூஷணற்குத் தூதுவர்கள் 
மின்னி மறைந்ததுபோல் விசேஷமிட் டாரம்மானை 
வீறி நடந்து விபூஷணரும் அப்போது 
கூடி நடந்துவந்து கோமானுக் கென்சொலுவான் 
மாதா புயனே மாயவரே இன்றிரவு 

3370 


சூதான முண்டா யிரு மென்றா ரம்மானை 
அந்த விசேஷ மடவுடனே தான் கேட்டு 
இந்த விசேஷ மாயவற்குச் சொல்லாதே 
அந்நேரம் விபூஷணன் தான் ஆன துயரமுற்று 
இந்நேர மாருதிக்கு இணக்கமுடன் சொல்லவென்று 3375 


வாளுடனே யந்த மயிலரக்க னின் றிரவு 
காலம் வருவன் கலியனுமான் கண்டாயே 
வாலாலே கோட்டையிட்டு வாரான் மயிலரக்கன் 
அந்தம் படச்சிந்து ஆதித்தனும் போய் மறைந்தான் 


139 


அனுமான் கோட்டை அமைக்குமுன் மயில்ராவணான் 
வீடணன் வடிவில் வருதல் 
கொந்தலரு மந்தனுமான் கோட்டையிட லுற்றானே 3380 
மேலோகக் கோட்டையிட்டான் விண்ணுள்ளு 

மண்ணுள்ளும் 
வாலால் வளைந்தனுமான் கோட்டையிடு வதன்முன் 
விந்தை தரும் புயத்தான் விபூஷணரைப் போலேதான் 
வந்தான் மயிலரக்கன் மாயன் விடுதியிலே 
மாணிக்கப் பொட்டியிலே மாயவருந் தம்பியரும் 3385 
தூணிலே நின்றாரும் துஞ்சினார் பஞ்சணையில் 
அந்தி மிகச்சென்று அணுகி நின்று தான் தெளிந்து 
உறங்கும் இராம இலக்குவரை மாயப்பொடியால் 
மயக்கமுறச் செய்தல் 
சிந்தினான் மாயப் பொடியைத் திருமால்முன் 
ஆயனுந் தம்பியுந்தான் அந்நேரங் கண் துயின்றார் 
மாயனையும் தம்பியையும் மாணிக்கப் பாயலுடன் 3390 
கட்டி யெடுத்தணைத்துக் காய மலுங்காமல் 
பெட்டியுடன் தானெடுத்துப் பேசாமல் கொண்டுவந்து 
அனுமான் கோட்டையில் வெளிவர வழிதெரியாமல் 
அவனிடம் கேட்டல் 
வட்ட மதில்சுற்றி வழியெங்குங் கானமல் 
வீசுபுக ழானே விபூஷணரைப் போலேதான் 
ஆசுவனம் பண்ண அனுமான் வழிவிடென்றான் 

3395 
என்னெச் செவியைத் திறந்தா னியலனுமான் 
மன்னன் புகுந்து வழிகடந்து போகலுற்றான் 
அந்த உருக்கொண்டு அவனரக்கன் போனபின்பு 
வீடணன் அனுமானுக்கு எச்சரிக்கை செய்தல் 
சூதானம் சூதானம் என்றார் விபூஷணரும் 
எச்சரிக்கை யுண்டாய் இருமனுமான் என்றார் . 3400 

1 மந்திரங்கூறி மும்முறை நீரருந்தி வந்தனம் செய்தல் , 


140 


இப்போது நீபுறம் போனது எவ்வழிகாண் 
ஏங்கி விழுந்தழுது நின்றா ரிருவருந்தான் 
பகைவன் கதித்தானே பாவியேன் என்று சொல்லி 


ஏமாற்றமடைந்த இருவரும் வருந்தல் 
உபய தளத்தார்க்கும் ஒருவற்குஞ் சொல்லாமல் 
இருந்தவிடம் பார்த்து இருவரையும் காணாமல் 


3405 


பருந்தெடுக்கும் மாயவரைப் பார்த்தெங்கும் காணாமல் 
மாயவரைத் தோற்றுவிட்டோம் அந்திலங்கை 

நாடுவிட்டோம் 
வாசமுற்ற சோலை மதிலிலங்கை வாழ்விழந்தோம் 
ஆசையுற்று எமை வளர்த்த அய்யரையுந் தம்பியையும் 
இழந்து விட்டோமென்று ஏங்கி விபூஷணனும் 3410 
மாய மயிலரக்கன் வருகிறா னென் றேனே 
என்று சொன்ன வார்த்தை இயலனுமான் கேளாமல் 
வந்தே யெடுத்தான்காண் மயிலரக்கன் என்றான் காண் 


3415 


விருத்தம் 
சந்திர னில்லா வானம் தாமரை யில்லாப் பொய்கை 
மந்திரி யில்லா அரசன் மதகரி யில்லா வெம்போர் 
தந்தியில் லாத வீணை தனமிலா இளைய பாவை 
இந்திர னில்லாக் கேள்வி இராமனில் லாதசேனை 
மூப்பிலாக் குமரி போல முனையிலா னிருந்த சேனை 
காப்பிலாக் கடிய சோலை கடைவிலா நிறைந்த ஏரி 
கோப்பிலான் கொண்ட கோலம் குருவிலா னறிந்த 

ஞானம் 
ஆப்பிலாச் சகடை போலு மாசிலா நகரந் தானே . 


3420 


நடை 
அனுமன் பாதாள வழிகேட்டுத் தேடிப்புறப்படல் 
கன்றிமுகம் வாடிக் கண்ணிரண்டும் நீர் சொரிய 
அப்போ தனுமான் அவனை மனந்தேற்றி 


141 


மண்ணுலகும் விண்ணுலகும் வானுலகுந் தேடி 
கண்ணரையுந் தம்பியையுங் கண்டுகொண்டு வாரேன் 3425 
மண்ணுலகுங் கீழே வழிகாட்ட வல்லீரோ 
தாமரைத் தண்டில் தாவும் புகை போலே 
என்று வழி விடுத்தான் இயலா விபூஷணனும் 
அனுமன் அணுவுருக் கொண்டு அக்கினிக் 
கோட்டையினை அடைதல் 
அந்தஉரு மாறி அனுமான் அணுவுருவாய் 
அக்கினிக் கோட்டை அணுக நின்றா ரம்மானை 

3430 
சிங்காரத் தோப்பில் சிறையிருக்கு மாதாவே 
கற்றைக் குழலாரும் கண்ண திருத் தேவியரும் 
மேலுக்கனு மானுக்கு வேண்டும் வரங்கொடுத்து 
சற்றுஞ் சுடாதபடி சாபமிட்டா ரம்பானை 
எக்காலு நான்மறவேன் என்னைச் சுடாதபடி 

3435 
முக்கால மக்கினியில் மூழ்கிவர வேணுமென்று 
திக்காலும் பாய்ந்து தெருக்கடந்து போகலுற்றான் 


இராமலக்குவரைக் காணாமல் வருத்தமுறல் 
அக்கோட்டை தான் கடந்து அப்பாலே சென்று நின்று 
தேடி யனுமான் இருவரையுங் காணாமல் 
வாடி மனந்தளர்ந்து வந்தான் குளக்கரைக்கே 3440 


மாய மயிலரக்கன் வந்தா னரமணையில் 
மயிலரக்கன் தானும் மருமகளைத் தான் பிடித்துக் 
காளிக்குப் பெலிகுடுக்கக் கா வல்வைத்தா னம்மானை 
சித்தங் கலங்கி விழுந்தானே திண்கோவில் 
அச்சந் தெளிந்து அனுமான் எழுந்திருந்து 


3445 


மச்சேந்திரனை மதிப்பாகத் தானோக்கி 
ஆர்புத்திர னென்று அனுமான் மிகக்கேட்டார் 
மற்பொருந்திண்டோளான் மச்சேந்திர னென்சொலுவான் 

( ஏடு ஒடிந்து கெட்டது ) 


142 


... 


பச்சைமுகில் வண்ணனை பாரளந்த ... 
மெச்சி யலையடைத்த வீரனும் ... 


3450 


... 


என்றமொழி கேட்டு இயலனுமான்.... 
நன்று மொழி என்று நகைத் ... 
நல்லவனே பா தாள நாட்டுக்கு 
வெல்லக் கணைதொடுக்கும் ... 
இந்த வுலகில் இராவணன் தான் ... 

3455 
சிந்துமுகில் வண்ணர் தமைத் தேடிவந்தே னென் மகனே 
என்றா னனுமான் எழுந்திருந்தான் மச்சேந்திரன் 
அன்று இறைஞ்சி அடிபணிந்து வாய்புதைத்து 
மங்கை யிராவணந்தான் வழிபாதியுந் தானழிந்து 
கொங்கை யிராமனையுங் கொண்டு வருவேனான் 3460 


தண்ணீர் எடுக்கவந்த மயில் ராவணன் தங்கையிடம் 
அனுமன் செய்தி அறிதல் 
வாரைவென்ற பூண்முலையாள் மயிலரக்கன் தங்கையவள் 
தாரைவிழி நீர்சொரியத் தண்ணீர் எடுக்கவந்தாள் 
மாருதியும் அக்கரையில் வந்து நின்றா ரம்மானை 
மங்கையரே என்னுடைய மாதாவே நீகேளாய் 
எங்கள் உலகிலிருந்து இருவர்வரக் கண்டீரோ 3465 


இன்றிரண்டு பேரை எடுத்துவந்தா னிப்போது 
மண்ணில் பெரியதொரு மாகாளி என்னுமொரு 
பெண்ணுக் கிருவரையும் பெலிகுடுக்க வேநினைத்து 
மெலியுங் கொடியிடையாள் வீரமாகாளிக்கின்று 
பெலிகுடுக்க வென்றார் பின்னையோ நானறியேன் 
வேதக் கவியனுமான் மெய்யென்று தானறிந்து 


3470 


தண்ணீர்க் குடத்தில் மறைந்து அனுமான் 
கோட்டையுட்புகுதல் 
எதுக்கு மஞ்சாதே என்பேர் அனுமான்காண் 
மண்புரக்குங் கையாரே உன் மகனையும் நான் மீட்டு 


143 


சேரபட்டங் கட்டி நல்ல சிங்காதனத்தில் வைப்பேன் 
பாரே ழுலகாளப் பட்டங்கட்டி வைக்கவல் லேன் 


3475 


தடக்கை யுடையானே தண்ணீர்க் குடத்துடனே 
அடக்கிக் கொடுபோக வல்லையே ஆரணங்கே 
தாரிறுக்குந் தோளானே தண்ணீர்க் குடத்துடனே 
நீர் நிறுத்துக் கொள்வார்காண் நெஷ்டூர கெட்டேனே 
பெண்ணணங்கே யஞ்சாதே பேரனுமான் தன்னுடலை 3480 
விண்ணுற ஓங்கி மிகவளர்ந்து காட்டலுற்றான் 
கண்களிக்கக் கண்டு கனகமன மகிழ்ந்து 
தன்றார் மொழிமயிலாள் தானின் றங் கேதுசொல்வாள் 
கொடுபோக வல்லேன் நான் கோமானே வாராய் நீ 
தண்டாமரைப் புயத்தான் தன்னுடலைத் தான்சிறுக்கிக் 


கோப்பழிக்க வந்தனுமான் குடத்திலடங்கிவிட்டான் 
தண்ணமரும் பூங்குழலாள் தண்ணீர் முகந்தெடுத்து 
எண்ணரிய மாயன் இராவணன்வா சல்புகுந்து 
தண்ணீர்க் குடத்துடனே போகலுற்றான் தானனுமான் 


ஐயமுற்று நீர்க்குடத்தை நிறுத்த காவலர்களை 
அனுமான் அடித்து நொறுக்கல் 
கண்ணே கருணையில் கபடம் வருகுதென்று 


3490 


தண்ணீர்க் குடத்துடனே தராசில் நிறுக்கலுற்றார் 
தண்ணீர்க் குடமும் முடுகினது தான் கண்டார் 
அப்போ தனுமான் குடத்தையடித் துடைத்துக் 
கொக்கரித்து மார்புதட்டிக் குவடு கிடுகிடெனத் 
தக்கரக்கன் பட்டணத்தைத் தவிடு பொடியாக்கி 


3495 


மின்னி மறைந்ததுபோல் வேதக் கவியனுமான் 
உன்னிப் பொருதான் ஒரு கோடி சேனைபட 
மலை போ லனுமான் வாளரக்கன் சேனையெல்லாம் 
தலைபோக மிதித்துத் தரணி விழப்போட்டான் 
பாங்குடனே குத்திப் படையழைத்தா னம்மானை 


3500 


114 


ஆங்கவர்கள் வாழும் தெருவெல்லாங் கடந்து 
கொன்றுழக்கி நின்றதிர்த்தான் கோலக் கவியனுமான் 
அக்கோட்டை தான் கடந்து அப்பாலே சென்று 
மதியா மயிலரக்கன் வாழு நகரியிலே 
அழியா நகரியிலே அனுமானும் உட்புகுந்து 

3505 
மண்ணுலகும் விண்ணுலகும் மறையவே தானெழுந்து 
கண்ணுக்கு நோக்கவென்று கால்மூக்கை யத்தனையும் 
குரங்கு மதியாமல் கொல்லுமோ என்று சொல்லித் 
தரங்கள் மிகுத்தரங்கன் தானெதுத்தா னம்மானை 
கரத்தை யிறுக்கியவன் கையா லொடித்திட்டு 3510 


அரக்கர் குலத்தை அறுக்கவந்தான் காணனுமான் 
கூற்றுவனோ வென்று குலைகுலைந்து நிற்கலுற்றார் 
அனுமன் அரண்மனையின் உட்புகுந்து மயில்ராவணன் 
கழுத்தறுத்தல் 
ஆற்றாமலோர் அரமணையி லுட்பு குந்தார் 
அடித்துழக்கி யேயனுமான் அணிமதில்கள் அத்தனையும் 
இடித்துப் பொடியாக்கி எங்கும் எரிக்கலுற்றான் 3515 
மாளிகையில் புகுந்து மயிலரக் கனைப்பிடித்துக் 
காளிக்கு முன் போட்டுக் கழுத்தறுத்தா னம்மானை 
பேர்பெரிய மாகாளி பெலியாகக் கொண்டதற்பின் 
தார்புனையும் பூங்குழலாள் தண்ணீர்க் குடத்துடனே 
கீழ்புவிக்குப் பேரரசாய்க் கீழுலகை ஆளுமென்றார் 3520 
கும்பிட்டு மன்னர் குறைவறவே சேவிக்க 
செம்பட்டங் கட்டி நல்ல சிங்கா தனத் தில்வைத்துப் 
இராமலக்குவரை எடுத்து , விடியுமுன் அனுமன் 
தங்கள் விடுதி சேரல் 
பாதாளம் வாழவென்று பட்டங்கட்டித் தான்வைத்து 
மாயரையும் தம்பியையும் வந்து தொழுதெடுத்துப் 
போன வழிமீண்டு புகுந்தனர்கா ணம்மானை . 

3525 


145 


ஆழி யுலகளந்த ஆயரையும் தம்பியையும் 
கோழிகூவு முன்னேமாயன் விடுதியிலே கொண்டுவந்து 
ஆணிப்பொன் னான அழகனையும் தம்பியையும் 
மாணிக்க மானஅனுமான் வைத்தனர்கா ணம்மானை 
வெட்டு மயிரரக்கன் விபூஷணனார் கண்டார்த்தே 3530 


கட்டி எடுத்தணைத்துக் கண்ணால் கருணைசெய்து 
கோலமிக் கனுமாற்கு வேண்டும் வரிசை செய்து 
ஆலாற்றி சுற்றி அலங்கரித்தா ரம்மானை 
மேலோருந் தம்பியரும் விடிந்திரண்டு நாழிகையில் 
வானரங்கள் தான் சூழ மாளிகையில் வந்திருந்தார் 


3535 


இலங்கைக் கரசே விபூஷணனே நீகேளாய் 
மாய மயிரரக்கன் வருகின்றான் கண்டாயே 
செய்ய விபூஷணனும் திருமுகம்பார்த் தென்சொலுவான் 
மன்னன் விபூஷணனார் வந்தபடி வாய்புதைத்துச் 
சொன்னானே அன்பா ரிராமருக்கும் தம்பியர்க்கும் 3540 


அந்தரக்கன் முன்னே அவன்வீறு சொல்லாமல் 
இன்றைக்கு வந்திலனே இனிவாரான் காணுமென்று 
எண்ணரிய வானரங்கள் எழுபதுவெள் ளஞ்சேனை 
விண்ணோர்கள் தான்காண மிக்க விடு தூதன் 
அப்போது வானரங்கள் ஆயரையுஞ் சூழ்ந்திருந்தார் 3545 


இலங்கையில் அழுகுரல் கேட்டல் 
அப்போ திலங்கையிலே அழுகைக் குரல் கேட்டார் 
இருபது நாலு படைத்தலை வருஞ்சூழ 
மறுவத்த மேனியரும் வாழும் விபூஷணரும் 
எழுபதுவெள் ளம்படை இயல்புடனே தான் கூட 
தொழுது கொலுவில் துலங்கவே தானிருந்தார் 


3550 


இப்போது இந்தழுகை இல்லையென்று தாமுரைத்தார் 
அந்நேரந் தூதுவர்கள் அழியுமி லங்கையிலே 
இந்நேரஞ் சென்றுதான் இந்தவிசே ஷங்கேட்டு 


19 


146 


வாருங்கோ ளென்று மாயவனார் தாமுரைத்தார் 
ஒற்றர்கள் சென்று ஒரு நொடியில் தான் கேட்டுக் 


3555 


கற்றாக்கன் முன்னே கடுகவந்து தாமுரைத்தார் 
மாய இராவணனும் மற்றுமுள்ள சேனைகளும் 
காயாம்பூ மேனிக் கருணா கரனே கேள் 
முன்னே இலங்கை நகர் மூதூ ரழித்தனுமான் 


மயில்ராவணனை அனுமன் அழித்தமை பற்றி 
இலங்கையர் பேசுதல் 
இந்நேரஞ்சென்று இயல்புடனே கீழுலகில் 

3560 
கொன்று விட்டானென்று கொடியரக்கர் பேசுகிறார் 
அந்நேரம் விபூஷணரை ஆயனார் தாமழைத்து 
வீடணன் வாயிலாக இராமன் விவரம் அறிதல் 
இப்படி வந்ததென்ன என்றுரைத்தார் மாயவரும் 
அப்போது நானும் அனுமானும் கோட்டையிட்டு 
செப்பமுடன் காத்திருந்தோம் தேவரீர் தன்னையன்று 3565 


என்வடிவாய் வந்து எடுத்துக்கொடு போயினன்காண் 
அந்நேரந் தான்விழித்து அனுமான் அணுவுருவாய்க் 
கீழுலகில் புகுந்து கீழ்மயில் ராவணனை 
காளியுட சன்னிதியில் களப்பெலியு மிட்டனன்காண் 
அந்நா ழிகையில் அனுமான் விரைந்தெடுத்துக் 3570 


கோழிகூவுமுன்னே கொண்டுவந்தான் கண்டீரே 
அந்நேரம் மாயன் அனுமாரைத் தான் மகிழ்ந்தே 
என்னருமை செய்தேன் இயல்புடைய நாரணரே 


விருத்தம் 
காட்டினில் கழுகு வேந்தன் 1 செய்ததோ செய்ய மாட்டேன் 
நாட்டிலே அரசன் 2 செய்த நன்மையே நயக்க மாட்டேன் 


1 சடாயு 2 குகன் 


147 


கேட்டிலேன் இன்று கண்டு கிளிமொழிச் சீதை தன்னை 
மீட்டிலேன் தலைகள் பத்தும் கொய்திலேன் மேகமேனி 


நடை 


இலங்கை மீது போர்புரியப் படையினை ஏவுதல் 
அந்த வுரை கேட்டு ஆயனார் தாமகிழ்ந்து 
இந்த இலங்கையிலே இந்நேரஞ் செல்லுமென்றார் 
எண்ணரிய வானரங்கள் எழுபதுவெள் ளஞ்சேனை 


3580 


விண்ணுள்ளோர் தான்காண மிக்கவிடு தூதன் 
குரக்குத்தளப் படைகள் கோவென் றிராவணன்மேல் 
புரக்கும் புவியளந்தார் போர்பொரவிட் டேயிருந்தார் 


இருவர்படையும் எதிர்பொருதல் 
வேலை உலகளந்த வேங்கடவா ணரெதிரே 
மூல பெலம்வந்து மூண்டதுவே யம்மானை 


5585 


எழுபதுவெள் ளஞ்சேனை யுடன் இருந்தா ரிராமனுந்தாஎன் 
பார் நிறைந்த சேனையுடன் படியளந்தார் தன்னெதிரே 
அப்போது சுக்ரீபன் அங்குதனும் சாம்புவனும் 
செப்பரிய நீலன் குமுதனுடன் சேய்கரியும் 
மைந்தாகி வேகரியும் வருத்தமுடன் துந்துமியும் 5590 


வேறுதனி ராவணனும் வீரமுள்ள மந்திரியும் 
படைத்தலைவ ருமெதுத்துப் படைபோயிருந் தாரம்மானை 
கோலமலை பிடுங்கிக் கோனேரியார் தளத்தார் 
மூல பலத்தை மோதினர்கா ணம்மானை 
மாமரங்கள் பூமரங்கள் மாள அடிபிடுங்கித் 

3595 


தோ மரங்கள் 2 சேரச் சிதறடித் தாரம்மானை 
ஆளிப் பொருதடர்ந்த ஆயன் படைத் தளத்தை 
மூல பெலத்தாரும் மோதினர்கா ணம்மானை 


1 இராமபிரானே ( விளி ) 


2 தண்டாயுதங்கள் 


148 


மூல பெலத்தாரும் மோதிப் பொருகையிலே 
நீண்ட சிலையாரும் நின்றவாளுங் கையிறுகப் 


3600 


பூண்டு கட்டிவந்து புறப்பட்டான் தேருடனே 
பெட்டிப் பணியெடுத்துப் பேரரக்கன் பூண்டுகொண்டு 
பட்டினாற் கச்சைகட்டிப் பாரமலை போல்வில்லெடுத்து 
வட்ட விடையெழுதி வயிரக் களமுடியில் 
விட்ட பனி நீர்புழுகும் வேடிக்கை யுமழகும் 

3605 
கொண்டே யரக்கன் குலைகளத்தே சென்று நின்று 
குரக்குத் தளமெல்லாம் குலையவே பொருதான் 
எழுபது வெள் ளஞ்சேனை இடிபட்டுத் தான் முறிந்து 
பதறியே ஓடலுற்றார் பள்ளி கொண்டார் தம்மைவிட்டுக் 
கண்டு குரக்குப்படை கலங்கியே தானோட 

3610 


எ 


ஒண்டி ஒருவனாகி நின்றார் உலகளந்தார் 
மூலபெலம் வந்து அடர்ந்து முடுகிப் பொருதலுற்று 
ஓலமுடன் வந்தபடை உலகளந்தான் பார்த்து 
ஏரச் சிலையை இராகவனே தானெடுக்கப் 
பாரெங்கும் வந்தபடை பட்ட துகா ணம்மானை 


3615 


விருத்தம் 
ஆனை யாயிரம் தேர்பதி னாயிரம் 

அடல் பரிஒரு கோடி 
சேனை காவலர் ஆயிரம் பேர்படின் 

கவந்தம் ஒன்றெழுந் தாடும் 
கானம் ஆயிரம் கவந்தம் நின் றாடிடின் 

கவின் மணி கணில் என்னும் 
ஏனை யம்மணி ஏழரை நாழிகை 

இடைவிடாம லாடிய தன்றே 


நடை 


உறுக்குஞ் சிலையி லொருமணிக ளோசைப்பட 


3620 


149 


3625 


குறைத்தலைக ளென்றெடுத்துக் கூத்தாடு மம்மானை 
அப்படி ஓர் காலுக்கு ஆயிரங்கோ டித்தலைகள் 
செப்பமுட னெழுந்து திறமாக ஆடியதே 
நீள்வரை போலே நீண்டார் சிலைமணிகள் 
ஏழரை நாழிகைமுழங்கி யாடியதே யம்மானை 
வாள்படை யெடுத்த வாளரக்கன் சேனையெல்லாம் 
மாளப்படுத் திவானேற விட்டனர்கா ணம்மானை 
வெள்ளிச் சிலைப்பெருமாள் மிகுத்தரக்கர் தன்குடலை 
துள்ளி விழப்பகழி தொட்டுவிட்டா ரம்மானை 
ஆறாக ஓடி அலையெறிந்த செங்குருதிச் 
சேறாக வேகடலில் நெடிதுயிற்றுப் போய்விழவே 


3630 


இந்திரன் அனுப்பிய தேர் ஏறி இராமன் செல்லல் 
ஆண்டு பதினாலுஞ் செல்லளவி லப்பொழுது 
மீண்டுந் திருத்தேர் வரவிட்டா ரிந்திரரும் 
வீறுஞ் சிலைப்பெருமாள் மேதினியில் நில்லாமல் 
ஏறித் திருத்தேர் நடத்தினா ரெம்பெருமாள் 

3635 
இராவணன் எதிர்வரல் 
இந்திரன் போல் முடியான் இராவணன் எழுந்திருந்து 
வந்தா னிலங்கை வடக்குவா சல்தனிலே 
மண்ணோர் புகழ்வர மாயன் படைக்கெதிரே 
தொண்ணூறா யிரங்குடை பிடிக்கவே தோன்றி நின்றான் 
நின்றா னிராவணன் நெடுமூச் செறிந்து நின்றான் 3640 
கண்டே இலட்சுமணர் கடுஞ்சிலையைத் தான் தெரிந்து 
தொண்ணூறா யிரங்குடையும் துணித்துவிட்டா ரம்மானை 
அப்போ திராவணனும் அதிகோப மாயெழுந்து 
தப்பாமல் ராகவனைத் தானடைந்து கொல்லவென்று 


விருத்தம் 
வென்றிலேன் என்ற போதும் 

வேதம்உள் ளளவும் யானும் 


3645 


150 


நின்றுளென் அன்றோ மற்றவ் 

விராமன் பேர் நிற் குமாயின் 
பொன்றுதல் ஒருகாலத்துத் 

தவிருமோ பொதுமைத் தன்றோ 
இன்றுளார் நாளை மாள்வர் 

புகழுக்கும் இறுதி உண்டோ 


நடை 


வாழ்வு கண்டு தாழ்வெண்ண வொண்ணாதே 
வாழுமிராவணனும் வழுவிலா ராகவனும் 


3650 


இன்றுளார் நாளைமாள்வார் புகழுக்கு மிறுதியில்லை 
என்று துணிந்து இராவணன் எழுந்திருந்து 
இரு நூறு வெள்ளம் படையுடனே சென்றெதிர்த்தான் 


இருவர் படையும் எதிர்பொருதல் 
சென்னிமுடி பத்திலொளி தேசமெங்கு மின்னிடவே 
செம்பொன் மணித்தேரேறிச் சென்றா னிராவணனும் 3655 


மாயன் படைத்தலைவர் வானரங்கள் சேரவந்து 
வரைகுவடு தான் பிடுங்கி வாளரக்கன் சேனையெல்லாம் 
சிரமுடிகள் சிந்தச் சிதறடித்தா ரம்மானை 
ஆயரிட தளமும் அரக்கரிட தளமும் 
தென் திசையுங் கீழ்திசையுந் தெரியாமலே பொருதார் 3660 


பூமரங்கள் மா மரங்கள் புன்னை மரங்கள் பிடுங்கி 
காய்மரங்கள் உள்ள வெல்லாம் கால்மாள வேபிடுங்கி 
அடித்தார்கள் வானரங்கள் அரக்கர்படை தூள் எழவே 
இந்திர லோகத்தாரும் ஏங்கியுடன் வாடினரே 
அரக்கன் படைமாண்டு அவனொருவ னாகி நின்றான் 3665 
இருந்தநாள் தானமையும் என்று இராவணன் தான் 
உன்னி மனத்தை ஒருமித்துத் தானெழுந்த 
மாணிக்கத் தேரேறிச் சென்றான் இராமன் முன்னே 


151 


பத்திர மான பருவரக்கர் மாள வென்று 
உத்திர மான மணிமுடிகள் தான்பறக்க 


3670 


எத்தலமு மெண்ணு இராகவனே சுரன்சினந்து 
முக்காலு மூன்று சீ ராமபாணம் விடவே 
எறிக்குங் கதிர்முடிபோல் இருக்கும் தலைதெறித்தார் 
மறுத்து முடிகள் வளர்ந்தனவே யம்மானை 
விபூஷணனார் அப்பொழுது மேகவண்ணர்க் 

கென்சொலுவார் 3675 


சரமத் துரோகிதலை விண்ண தாகுமென்று 
அடையாளஞ் சொல்லி அகலநின்றா ரம்மானை 
முத்தின் வயல் சூழும் மூதூரில் வாளரக்கன் 
கொத்து முடியாமல் வந்து நின்ற தம்மானை 
சங்கைக் குறித்தார் சமுத்திரமே ழும் முழங்க 


3680 


துங்கமுடி பத்துடனே தோன்றினான் வாளரக்கன் 
பட்டையமு நல்ல பருகரும்பும் சேர்ந்தாப்போல் 
நெட்டை நெடியரக்கன் நீண்டுவந்து நின்றதற்பின் 
வீறுதமிழ்ப் பெருமாள் மேதினியில் நில்லாமல் 
என்று திருத்தேர் நடத்தினா ரெம்பெருமாள் 


3685 


இராவணன் தலைகள் பத்தையும் அறுத்து வீழ்த்தல் 


எறிக்குங் கதிர் போல் இருக்கு மணிமுடி 
பறக்க இராமசரம் பட்டுக முக்காலும் 
முத்து வயல்சூழும் மூதூரில் வாளரக்கன் 
கொத்து முடிபத்தும் முளையாமல் போம்படிக்குச் 
செங்கண் சிவந்து சினந்துமிக வில்லெடுத்தார் 


3690 


சங்கு முழங்கச் சமுத்திரமே ழும்முழங்கச் 
செங்கைப் பெருமாள் சீராம சரந்தொடுக்க 
அங்கை முடிபத்தும் அறுத்தனர்கா ணம்மானை . 


152 


விருத்தம் 
ஆர்கின்ற முனிவோரும் வானவரும் அந்தணரும் ஆசி கூறத் 
தூர்கின்ற மலர்மாரி தொடர்ந்து பாற் கடலில் துயில் நீ 

ராடித் 3695 
தேர்கின்ற இராவணன் தன் செங்குருதிப் பெரும்பரவை 

திரளச்சென்று 
கார்க்குன்ற மனையான் தன் கடுங்கணைப் புட்டில் அடர்க்க 

ரந்ததம்மா 


நடை 


வம்புலவுந் தென்னிலங்கை மன்னவனார் தன் தலையை 
அம்புதலைக் கொடுபோய் ஆடுங்கா ணம்மானை 


கதறும் வீடணனுக்கு இராமன் கூறுதல் 
கண்டு விபூஷணருங் கதறினர்கா னம்மானை 


3700 


கண்டு பெருமாள் விபூஷணரைத் தான் பார்த்து 
ஒக்க விழுந்தழுது ஒண்ணுக்கு மஞ்சாதே 
துக்கங்கொண் டாடுமென்று சொன்னார் விபூஷணரை 
அப்போ விபூஷணரும் அவர்பாதத் தைத்தொழுதே 


வீடணன் வேண்டியவாறு நீரில் முழுகிய 
இராவணன் தலைகளை உடலொடு பொருந்தச் செய்தல் 
இரணிய னவையில் இனிய குமரனுக்காய் 

3705 


மானமே செய்யவென்று மணிக்குடலைத் தான்பிடுங்கி 
மாலையிட்டுக் கொண்டருளு மாயனே நீர்கேளிர் 
மூல பெலத்தோடே முடிவேந்தர் தன்னுடனே 
வாளுந் துணிந்து மடிந்த இராவணனை 
காந்தி யழுது கதறுவேன் நானடியேன் 

3710 


இராமபா ணந்தொடுத்து எங்குந்தலை காணாமல் 
மராமரத்தை யெய்து வானரத்தை யாண்டவனே 
குலைபாத கன் தலையைக் கொண்டுவந்து தான் பொருதி 


153 


அலையிலே கண் துயிலும் ஆயரே நாயடியேன் 
அப்போது சென்று அவன் மேல் விழுந்தழுவேன் 


3715 


தப்பாது என்று தான் தொழுது நிற்கலுற்றான் 
மண்ணிலே தான் கிடந்த வாளரக்கன் தன் தலையைக் 
கண்ணனார் அம்பு கடுகி யெடுத்துவந்து 
ஆயனார் சொற்படிக்கு அரக்கன் தலைபொருதி 
மாயவரை அம்பு வணங்கியதே அம்மானை 

3720 
வீடணன் கதறிப் புலம்பல் 
கண்ட பொழுது கதறினர்கா ணம்மானை , 
அண்டர் பெருமாள் அவற்கங் கருள்புரிந்தார் 
ஆயனார் சொற்படிக்கு அந்நேரஞ் சென்றுகண்டு 
வாரி யெடுத்து மடிமே லுறவணைத்துச் 
சொன்ன பொழுது துக்கிச்சுத் தானழுது 

3725 
என்பிறப்பே அண்ணாவி என்வார்த்தை கேட்டிலையே 
உன் வார்த்தை மேலாய் உயிரிழந்து விட்டீரே 
ஆன படையுடனே அரசுபதி யாளாமல் 
காசினியில் வாழ்க்கைக் கடன்கழித்து விட்டீரே 
தேனிருக்குஞ் செல்வம் போல் செலுத்தியரே சாளாமல் 
மாணிக்கப் பொன்னிலங்கை வாழ்விழந்து விட்டீரே 
அன்று பெருமாளை அடிபணி பார்த்தளவில் 
இன்று பெருமாள் திருவடியைச் சேருமென்றான் 
என்று மிலங்கை யிராவணனார் பட்டபின்பு 
குன்றி லிளந்தென்றல் கோகனகச் செங்கழுநீர் 3735 
மல்லிகை யிருவாட்சி பிச்சிவந்து மணம் வீச 
அல்லிமலர் புன்னை அருகு நிழல் சாக 
கங்குல் வெருண்டோடக் கனக நில வெறிப்பச் 
செங்கதிரோன் வந்து சிங்காதனம் புகுந்தான் 


மண்டோதரி புலம்பல் 
பார்மீதில் ராவணனும் பட்டா னெனக் கேட்டு 


3740 


20 


154 


வார்மேவு கொங்கை நல்லாள் மண்டோ தரிதானும் 
பார்மேல் இராவணன் பட்ட செருக்களத்தைக் 
காரார் குழலாள் ராவணனை நாடிவந்தாள் 
வருகையிலே பின்தொடர்ந்து வந்த மடந்தையர்கள் 
இருகண் புனல் சொரிய இரண்டுவெள்ள மாதருடன் 3745 
மதிலிலிலங்கை மன்னன் மணிமுடியுங் கண்ட பின்பு 
அதிமதுர வாய்திறந்து ஆருதுணை யென்றழுதாள் 
மண்டோ தரிதானும் மண்ணிற் புரண்டழுதாள் 
உண்டோ உன்போலே ஓங்கும் புகழானே 
வல்லானே எந்தன் மணவாளா வல்லரக்கா 

3750 


மெல்லியலாள் வந்து மிகவழுது தான்புலம்பிக் 
குன்றிரண்டு கொங்கையிலுங் குத்தி விழுந்தழுது 
தென்னிலங்கை செங்கோல் செலுத்தியர சாளாமல் 
வானிலங்கை மன்னவனே மாயனுடன் மாறுகொண்டு 
தேனிலங்கை விட்டுச் சிவலோகஞ் சேர்ந்தீரோ 3755 


வாழு முலகறிய வண்டோ தரியழுது 
மண்ணை யளந்தருளும் மாயவரைத் தாம்பார்த்து 
கண்ணீர் சொரிய நின்றாள் கார்வண்ணன் தான் காண 
ஏத்தமுடன் வாழ்ந்த இரண்டுவெள்ளம் மா தருடன் 
தோத்தமுள்ள ராவணனைச் சுத்தி விழுந்தழுதாள் 3760 


அம்புவனங் கள்வாழும் அனைத்துலகத் தோரும் 
வானவர்கள் கேட்க மயங்கி விழுந்தழுதாள் 
வீராதி வீரன் விபூஷணனுஞ் சென் றணுகத் 
தோறாத அண்ணாவி சொன்னபுத்தி கேட்டிலையே 


விருத்தம் 
தமர் முழுது மணிமுத்தின் பந்த லூடே 

தக்ககாலந் தனுவிலக்கித் தளைத்த செம்பொற் 
கனமுதிர அலர்குழலாள் கவரி வீசக் 

கழுவியபூ மலரணையிற் றுயின்ற கண்கள் 


155 


3770 


ஒழுகிய செம் பருந்துடனே கழுகும் பேயும் 

ஓங்கியிடு காவணத்தி லும்பர் காண 
அலையுதிர பெரும்புனலில் அமளியென்னத் 

துயின்ற வரே அ ரக்கர் கோவே 
தோடுழுத நறுந்தொடையல் தொகைஉழுத 

கிளை வண்டின் சுழியத் தொங்கல் 
பாடுழுத படர்வெரிநின் பணிஉழுத 

அணிநிகர்ப்பப் பகர் நல் யானை 
கோடுழுத நெடுந்தளும்பின் (தவைதழுவி 

எழுமேகக் குழுவின் கோவைக் 
காடுழுத இளம்பிறையின் கறைகழன்று 

கிடந்தன போல் கிடப்பக் கண்டான் . 
பூதலத்தது ஆக்குவா யாகஇனிப் 

பொலந்தேரை என்ற போதில் 
மாதலிப்போ ரவன் கடவ மண்தலத்தின் 

அப்போதே வருத லோடும் 
மீதலைத்த பெருந்தாரை விசும்பு அளப்பக் 

கிடந்தான் தன் மேனி முற்றும் 
காதலித்த உருவாகி அறம் வளர்க்கும் 

கண்ணாளன் தெரியக் கண்டான் 
உண்ணாதே உயிர் உண்ணாது ஒருநஞ்சு 

சனகிஎனும் பெருநஞ் சுன்னைக் 
கண்ணாலே நோக்கவே போக்கியதே 

உயிர் நீயும் களப்பட் டாயே 


3775 


3780 


எண்ணாதேன் எண்ணியசொல் இன்றினித்தான் 

எண்ணுதியோ எண்ணில் ஆற்றல் 
அண்ணாவோ அண்ணாவோ அசுரர்கள் தம் 

பிரளயமே அமரர் கூற்றே. 
போர்மகளைக் கலைமகளைப் புகழ்மகளைத் 

தழுவியகை பொறாமை கூரச் 
சீர்மகளைத் திருமகளைத் தேவர்க்கும் 

தம்மோயைத் தெய்வக் கற்பின் 


156 


பேர்மகளைத் தழுவவென்று உயிர்கொடுத்துப் 

பழிப்புண்ட பித்தா பின்னைப் 
பார்மகளைத் தழுவினையோ திசையானை 

பணையிறுத்த பருதி மார்பா . 
மூவுலகு முன்னவ னுடைய ஆணை ஆணை 

முக்கோடி அரைக்கோடி வாணாள் வாணாள் 3785 
தேவர்கள் சிறையிருக்கும் கோட்டம் கோட்டம் 

செங்கதிரோன் ஊடாடாக் கோட்டை கோட்டை 


வேலவற்குப் புறம்பிடாத் தோற்றம் தோற்றம் 

வெள்ளிமா மலையெடுத்த திண்டோள் திண்டோள் 
காவலரில் ஓரரக்கன் உன்னைப் போலக் 

கடலனைத்தும் உலகனைத்துங் கண்டி லேனே . 
வீர நாடுற் றாயோ விரிஞ்சனும் 

யாவர்க்கும் மேலாம் முன்பன் 
பேரன் நாடுற் றாயோ பிறைசூடும் 
பிஞ்ஞகன் தன் புரம்பெற் றாயோ 

3790 
ஆர் அ ஹாஉன் உயிரை அஞ்சாதே 

கொண்டகன்றார் அதுவெலாம் நிற்க 
மார னார்வலி யாட்டம் தவிர்ந்தாரோ 

குளிர்ந்தானோ மதிய மென்பான் 
கொல்லாத மைத்துனனைக் கொன்றா யென்று 

அவளொருத்தி கொடுமை கூற 
பல்லாலே இதழ் அ துக்கும் கொடும்பாவி 

நெடும்பாரப் பகைதீர்த் தாளோ 


3795 


நல்லாரும் தீயாரும் நரகத் தாரும் 

சொர்க்கத்தார் நம்பி நம்மோடு 
எல்லாரும் பகைஞரே யார்முகத்தே 

விழிக்கின்றாய் எளியை யானாய் 
ஓராசை ஒருவன் மேல் உயிர் . 

ஆசை 
குலமகள் மேல் வைத்த காதல் 
தீராசைப் பழியென்றேன் எனைமுனிந்து 

முனிவாறித் தேறினாயோ 


157 


3800 


பேராசைப் பட்டெழுந்து நிலமுற்றும் 

பொன்றவுந்தான் பொங்கி நின்ற 
பேராசை பெயர்ந்ததோ பெயர்ந்தாசைக் 

கரிஇரியப் புருவம் பேர்த்தாய் 
என்றேங்கி யரற்றுவான் தனையெடுத்து 

சாம்பனென நின்ற வேந்தன் 
குன்றோங்கு நெடுந்தோளான் விதிநிலையை 

மதியாத கொள்கைத் தாகி 


சென்றோங்கு முணர்வினர் போல் தேறாது 

வருந்து தியோ என்னத் தேறி 
நின்றான் அப் புறத்து அரக்கன் நிலைகேட்டாள் 

மயன்மகளாம் நெடுங்கண் பாவை 


நடை . 


பிற்கடன் செய்யுமாறு வீடணனை ஏவுதல் 
இப்படியே விபூஷணன் தான் இரங்குவதைத் தான் பார்த்து 
வெற்றிகொண்ட இராமன் விபூஷணரைத் தானழைத்துக் 
கொற்ற மிகமுழங்கக் குலத்தியலுக் குண்டான 
தீக்கடனும் நீர்க்கடனும் செய்துவா வென்றுரைத்தார் 
போர்க்களத்திற் பட்டவன்பாற் போகவிட்டா ரம்மானை 


சூர்ப்பனகை புலம்பியழல் 
அந்நேரஞ் சூர்ப்பணகை அக்களத்தில் தானும் வந்தாள் 


என்னண்ணே வீரா இலங்கைக்கு ராசாவே 
சேனைப் படை எங்கே திசையான தம்பியெங்கே 
வானுலக மாண்ட மகனெங்கே தம்பியெங்கே 
ஆன அதி காயன் எங்கே அக்ஷகுமர னெங்கே 
மூலபெல மெங்கே முடிவேந்தர் தாமெங்கே 


3815 


கோலவிழி நீர்சொரியக் குமுறி விழுந்தழுதாள் 
சோனை முகனையாள் சூர்ப்பனகை தான்புலம்பி 


158 


வானவர்கள் கொண்டாடும் வாளரக்க னென் றழுதாள் 
தேனிருக்குஞ் சேவடியாள் சீதை பொருட் டாலே 
மானிட வர் கையால் மடிந்தனையோ என் றழுதாள் 3820 


தெண்டரையில் வாரிதிசூழ் தென்னிலங்கைப் 

பட்டணத்தார் 
எண்டிசை யோர் வந்திறைஞ்சு ஏத்தமிகு வாழ்விலையோ 
கற்புடைய சீதையுட கண்ணீர்தான் சுட்டதென்று 
சூர்ப்பணகை தான் புலம்பிக் கத்திவி ழுந்தழுதாள் 
வண்டோ தரிபுலம்பி வாழ்த்தினர்கா ணம்மானை 3825 


அண்டரெல்லாம் மெச்சு மதிவீரா என்றழுதாள் 
அந்நேரஞ் சூர்ப்பணகை அண்டமெல்லாந் தானுருகி 
விண்டு திருச்சடையை வினவியழ வும்வந்தாள் 
அன்று திருச்சடைதான் ஆகப்போய் நின்று கொண்டு 


திரிசடை சூர்ப்பணகையை இகழ்தல் 

விருத்தம் 
பொன்கழுத்து மாரீசன் தன்னைக் கொன்றாய் 

பொய்த்ததுன் மூக்குப் பொருத வாலி 3830 
தன்கழுத்து மராமரமும் உருவ வெய்தாய் 

தாபதரோ மன்றெமக்குச் சகாய மானாய் 
வெங்கழுத்தில் விறலரக்கி வீசி சூரி 

விறலரக்கர் குலங்களைத் தவிர்த்த நங்காய் 
உன்கழுத்து மென்கழுத்து மொக்கு மென்றோ 
உபதேசங் கொடுத்தாயுங் களண்ணர் 

மார்க்கெலாம் 


நடை 
அந்நேரம் விபூஷணனும் அண்ணாவி யைஎடுத்து 
சொன்னவில் வேள் கும்பகற்கும் கும்பநி கும்பனுக்கும் 3835 
என்னு மரக்கருக்கும் இந்திர செயிற்றுத் தனக்கும் 
மெய்யாக விபூஷணனும் வேதநெறி தன்னாலே 
செய்யுஞ் சடங்கறுதி செய்தனர்கா ணம்மானை 


159 


3840 


மண்டோதரி கணவனுடன் தானுமிறக்க 
அனுமதி வேண்டல் 
அப்போது தானரக்கி ஆயவரைவந் தேதொழுது 
ஆபாதன் தானும்மை அறியாதான் தன்னுடனே 
சாகத்தீத் தாவென்று தான்மொழிந்தா ளம்மானை 
தன்னாலே கெட்டரக்கத் தாரமே நீகேளாய் 
என்னால் பொறுக்குமது எல்லாம் பொறுத்தோமே 
எல்லா மனுபவித்து இருந்தங்கு வாழாமல் 
என்னோடு தான் பகைத்து இயமபுரம் போனான் 


3845 


அன்ன நடையாரை அஞ்சாதே என் றழைத்து 
மின்னே ரிடையாற்கு வெற்றிலை பாக்களித்து 
அந்நா ளிகையி லரக்கியையுந் தானனுப்பி 


இராவணன் உடலைத் தீயிலிடுதல் 
இந்நாள் ஈடேற்ற என்றுசமர்த்தி யிட்டார் 
ஆழக்குழி பறித்து அழகான கட்டையிட்டு 


3850 


நேமிக் குழியில்விழத் தள்ளுவித்தா ரம்மானை 
அக்கினியில் விழுந்து ஆகாசம் போனதற்பின் 
சொக்கலோ கத்தாரும் சூழ்ந்த முனிவர்களும் 
வானவரும் விண்ணோரும் வாழ்த்திமிகக் கொக்கரித்தார் 
தானதன்ம மெல்லாம் தழைக்குமே யென்றுரைத்தார் 3855 


கலங்கி மிகப்பொருது காமாண்டு போன தற்பின் 
சொல்நெறி தவறாது துய்ய விபூஷணற்கு 
மன்னுகின்ற பட்டங்கட்டி வைக்கவே வேணுமென்று 
எத்தலமு மெண்ணும் எழுபதுவெள் ளஞ்சேனை 
புத்தி சொல்லிச் சீராமர் போகவிட்டா ரம்மானை 


3860 


தன்னிக ரொன்றில்லாச் சாம்பரிவர்கள் 
துன்னு சந்தணப் பூஞ்சோலை பிடித்துவர 
எந்நிலமு மெண்ணு மிலட்சுமணர் வில்பிடிக்க 


160 


வீடணற்கு முடி சூட்டல் 
தடம்பெரிய விபூஷணரைத் தானழைத்துக் கொண்டுவந்து 
பட்டம்கட்டித் தாம்வைத்துப் பாரித்தா ரம்மானை 3815 
சீரிய செங்கோல் செலுத்தியர சாளுமென்றார் 
சொரியு முகில் நிறத்தான் சொன்ன மிகக்கொடுத்து 
மன்னவரென விபூஷணரைச் சிங்கா தனத்திருத்தி 
மன்னரெல்லாம் பட்டங்கட்டி வைத்தனர்கா ணம்மானை 
வேத விபூஷணரை மேலாக வைத்ததற்பின் 

3870 


அனுமனிடம் சீதையை அழைத்துவரச் சொல்லல் 
ஆதி முதலோனும் அனுமானைத் தானழைத்துச் 
செந்தாமரை யாரைத் தேடியருகு சென்று 
அந்தத் திருவை யழைத்து சேஷமெல்லாம் 
இலங்கை நகர இராவணன் தன் சேனையும் 
கலங்கி மிகப்பொருது காமாண்டு போனபின்பு 3875 


அந்தக் குலமெல்லாம் ஆள் செத்துப் போனபின்பு 
வந்தேனான் என்று சொல்லி வகையுடனே தான் பேசி 
அந்தத் திருவை அழைத்துவா என் றுரைத்தார் 


அனுமன் சீதையை அழைத்துவரல் 
முன்னே இலங்கை நகர் கண்ட அனுமானும் 
சொன்ன ஒரு நொடியில் சோகவனம் புகுந்துச் 


3880 


செயமுடனே சென்று திருவி னடி பணிந்து 
தேவர் தொழுங்கற்பாள் சீதைதனைத் தெண்டனிட்டுச் 
சோபனங்கள் பாடித் தொழுதா னனுமானும் 
மாண்டா னரக்கன் மகாசேனை அத்தனையும் 
நீண்டா ரழைத்துவரச் சொன்னார் எழுந்தருளீர் 3885 
கரிய குழலாள் அரிய மொழி கேட்டு 
மன்னர் சீராமன் மலர்ப்பாதங் காணவென்று 
என்னுடைய தாயே எழுந்தருள வேணுமென்றார் 
பிரியமுடனே புறப்பட்டாள் பெண்ண ணங்கும் 


161 


சீதையை ஒப்பனை செய்து அழைத்துவரல் 
அரிய மருந்தே ஆரணங்கே தாயாரே 


3890 


இந்தச் சிறைக்கோலம் இராகவனுக் காகாதே 
அந்தத் திருமால் அருள்பாதங் காணுமுன்னே 
முந்தவே பொய்கையிலே முழுகிவர வேணுமென்றார் 
அப்போது மாதாவும் அனுமான்முக நோக்கிச் 
செப்பரிய சிங்கமே தென்னிலங்கை கண்டவனே 


3895 


இந்தச்சிறைக் கோலம் இயல்புடனே காணாராய் 
வருந்தி யிருந்தமனம் வேறாமே தானனுமான் 
நானே யவற்கு நலமுடனே தானுரைப்பேன் 
தேனேனநீர் பொய்கைதனில் சென்று முழுகுமென்றார் 
அந்நேர மாதா அனுமான் மொழி கேட்டுத் 


3900 


தெய்வீகச் சீதை சிறைக் கோலந்தானீங்கி 
மொய்பூஞ் சுனை தனில் மூழ்கினள்கா ணம்மானை 
அப்போது பூஞ்சுனை மூழ்கிக் கரையேறி 
இப்போது தானம் இனிக்கொடுக்க வேணுமென்று 
சித்தம் மகிழ்ந்து திரும்பி வருகையிலே 


3905 


பத்தியுடன் தானம் பரிந்துமிக வளித்தாள் 
தான தன்ம மெல்லாம் தான் கொடுத்தா ளம்மானை 
வானுலகு மெச்ச மடவார் திருச் சடைக்குச் 
சீதைதிருக் கையாலே திருமேனி யிலணைத்து 
ஆதரவு சொல்லி அவளைமிகக் கொண்டாடி 


3910 


இந்தமலர்க் காவுதனில் இயல்புடனே வந்திருந்து 
வந்தநேர மெல்லாம் வகையுடனே தான் பேசித் 
தேறுதலைச் சொல்லித் திகையாம லென்மனத்தை 
ஆறுதலை சொல்லி அருகிருந்த பெண்கொடியே 
நாரா யணனேஉனை நான் மறவேன் கண்டாயே 


3915 


ஆரணங்கள் கல்வி அறிந்ததொரு ஆயிழையே 
பொன்னரிய ஆபரணம் பூண்டுகொண்டு நீயிருந்து 


21 


162 


சொன்னமிகக் கொடுத்துத் துலங்குமணி கொடுத்து 
இந்திராணிப் பட்டு இயல்புடனே தான் கொடுத்து 
அந்த இலைபிளவு அரியதொரு கையாலே 


3920 


இலங்கைக் குடையானை இருநீ யெனவுரைத்து 
அலங்கலுடன் வாழ்த்தி அனுப்பினார் மாதாவும் 


சீதை இராமனைக் கண்டு திருவடி தொழுதல் 
நாரணனைக் காணவென்று நடந்தாள் திருவனையாள் 
வானோர் மடவாரும் மண்ணில் மடவாரும் 
தேனார் மொழி யாரைச் சேவித்தா ரம்மானை 


3925 


சேலனைய கண்மடவாள் சீராமன் செங்கமலக் 
காலில் விழுந்தழுது கதறினர்கா ணம்மானை 


சீதையின் ஒப்பனை கண்டு இராமன் இகழ்தல் 
திங்கள் நுதலோனும் செம்பவள வாய்துடிப்பச் 
செங்கண் சிவந்தெழுந்தார் சீராம ரம்மானை 
சாதி முறையாய்த் தாய்வயிற்றில் வந்தறியாய் 


3930 


மேதினியில் மெச்சறியாய் மேல்வந் ததையறியாய் 
பூதலத்தில் தோன்றும் புழுப்போலே தோன்றியவள் 
நீதிமறந் தாயிலை நீயென்றார் மாயவரும் 


சீதை தீமூழ்கி வருவதாகக் கூறல் 
ஆதி யருளே யருள்மணியே நாரணரே 
சோதிமணி விளக்கே சொல்லுகிறேன் கேளுமென்றாள் 


செந்தாமரை யானே சிறைக்கோல மாகாதே 
நாரணரே நீரில் மூழ்கிவந்தேன் கண்டீரோ 
கண்ணரே காரணரே காயாம்பூ மேனியரே 
அடியேன் தன் பேரில் அழுக்குமிக வுண்டானால் 
கொடிய தொரு அக்கினியைக் குழியில் வளர்த்துமிக 3940 


163 


சந்தாயம் தீய்ந்து வருவேனான் சாரதியே 
கொந்தலரும் பூங்குழலாள் கூறினாள் மாயர் முன்னே 


சுக்ரீபன் கூற அனுமன் தீ அமைத்துக் கொடுத்தல் 
அந்நேரஞ் சுக்ரீபன் அனுமானைக் கூவி 
இந்நேர மக்கினியுண் டாக்குமென்றாள் மாதாவும் 
ஏமகிரி போலே எழுபதுவெள் ளஞ்சேனை 

3945 


ஓமகுண்டம் மூட்டி வைத்தனர்கா ணம்மானை 
சுக்ரீபன் தானனுமான் சுத்தமுள்ள விபூஷணனும் 
மற்றுமுள்ள சேனைபடை வானரங்கள் தான் கான 
உத்தமன் தான் காண ஓமகுண்டத் தக்கினியில் 
முத்து நகைச் சீதை முழுகினர்கா ணம்மானை 


3950 


கல்லார வார்தனத்தாள் கற்பு நெருப்பதனால் 
நல்லான தேவர் நடுங்கினர்கா ணம்மானை 
செங்கனலின் பொய்கையிலே சீதை முழுகிடவே 
கங்கை யழுதாள் கலைமடந்தை தானழுதாள் 
மங்கை யழுதாள் மண்ணளந்தார் தான் மாயன் 


3955 


செங்கனலில் பொய்கையிலே சீதைமிக மூழ்கி 
வந்திறைஞ்சு மாயவரும் பார்த்திருந்தா ரம்மானை 
சங்கு தரித்தோனும் ! தாமரையில் வாழ்ந்தோனும் 2 
திங்கள் சடையோனும் 3 தேவேந் திரனாரும் 
அதிகாயன் சேனையுடன் அக்ஷகு மாரனையும் 


3960 


மூல பெலத்தாரும் மோதுங் கரிபரியும் 
சேர வுகமுடிந்து சேனையெல்லாம் தான் மாண்டு 
காரனைய கையான் கருவறவே கொன்றுவிட்டுக் 
கோசல நாடுடையான் குரக்குத் தளத்துடனே 
ஆசலம் தீர்ந்திடும் அயோத்திக் கெழுந்தருளி 


3965 


1 திருமால் 2 நான் முகன் 3 சிவன் 


4 இந்திரன் 


164 


நீருந் திசதரரே நீண்டாரைக் காண்பதற்கும் 
வாரு மென்று சொல்லி மகிழ்ந்திருந்தா ரம்மானை 
கார்மேனி ராமனையுங் கண்டனர்கா ணம்மானை 
கற்றாவைக் கண்டுருகும் கன்று தனைப் போலக் 
கொற்றமிகு தாதைதனைக் கும்பிட்டா ரம்மானை 


3970 


. 


... 


ஏற்றமுள்ள கைகேசி வார்த்தை தனை மீறாமல் 

மகுடஞ் சூட்டாமல் போந்தா னென்றழுதாள் 
சென்றாயே என்றமைச்சர் கட்டுரைக்க 
அடைந்தேன் என்று சொன்ன 
பதினாலு வருஷம் ..... ..... துயர் 


... 


... 


... 


3975 


.. 


.. 


.. 


... 


மகுடம் பெற்றானென வுரைத்தார் 
பொன்னுலகில் மன்னர் போயினர்கா ணம்மானை 
அந்நேர நாரணரும் அயோத்திக் கொழுந்தருளிப் 
பால்கடலில் வானரங்கள் கட்டும் திருவணையை 
ஓச்சமுள்ள வில் நாணின் உடைத்து விட்டாரம்மானை . 3980 


பிழை திருத்தம் 


வரி 


பிழை 


220 


256 


266 


649 


திருத்தம் 
புகுந்துழக்கிக் 
சிதறிமிக 
கன்னிவிரால் 
நுதலாய் 
மூக்கரிந்தா 
நீர்சொரிய 
முலையாரைக் 
யாளைக் 


664 


749 


821 


846 


புகுந்துடிக்கிக் 
சிதறிமுக 
கன்னிவிரரல் 
நுதலாய 
மூக்கறிந்தா 
நீர்சொறிய 
முனையாரைக் 
யானைக் 
முலகரிய 
அரக்கம்தர் 
ஓத்து 
சினகான் 
புகுந்த தளி 
கடைஞ்சல் 
லேயிருந்தேன் 
வீசு 


985 


முலகறிய 


1307 


1543 


1627 


1649 


1664 


1670 


1681 


1710 


மாதர 


அரக்கர் தம் 
ஒத்து 
சினகரன் 
புகுந்ததனி 
இடைஞ்சல் 
லேயிருந்தேன் 
வீச 
மாதா 
ஒருபது 
மேட்டில் 
களத்துறு 
வெடிக்கும் 
அடல்படு 
தஞ்செனக் 
யென்றபயமாற்றி 


1739 


1748 


1751 


1858 


ஒருபது 
மேட்டில 
கரத்துறு 
வெடிக்கும 
அடள்படு 
தஞ்செனக 
யென்றுபயம் ஆற்றி 


2161 
2210 


2230 


166 


பிழை 


திருத்தம் 
2247 முட்டாக்கன் 

முட்டரக்கன் 
2393 துளெழவே 

தூளெழவே 
2495 மணிழுடியும் 

மணிமுடியும் 
2681 மாணடவர் 

மாண்டவர் 
2780 நீறிறந்தால் 

நீரிறந்தால் 
2786 லங்கையிலே 

லங்கையிலே 
3108 சோடாலி 

கோடாலி 
3199 அல்லை ஒத்த 

அல்லை ஒத்த 
3283 காலிரண்டால் 

காலிரண்டால் 
3362 அல்லாறு 

அல்லாரு 
3403 கதித்தானே 

கலித்தானே 
3404 ஒருவர்க்கு 

ஒருவர்க்கு 
3483 தன்றார் 

தண்ணார் 
3509 மிகுத்தரங்கன் 

மிகுத்தரக்கன் 
3730 செலுத்தியரே 

செலுத்தியர 
3771 நெடுந்தளும்பின் நெடுந்தழும்பின் 
3959 திங்கள் 

திங்கள் 
பக் , 65 வரி . 21 சீதையிைடம் சீதையிடம் 
பக் . 147 5585 

3585 
5590 

3590 
பக் . 157 வரி, 20 சூர்ப்பனகை சூர்ப்பணகை 
154 இப்பக்கத்திலிருந்து தொடங்கும் பத்து விருத் 

தங்களையும் எதுகை நோக்கி நான்கு நான்கு 
அடிகளாகச் சரிசெய்து கொள்க . 


